நோபல்‌ பரிசு நாவல்‌ 


அன்பு வழி 


அன்பு வழி 


பேர்‌ லாகர்குவிஸ்டு 
எழுதிய 
ஸ்வீடிஷ்‌ காவல்‌ 


க. நா. சுப்ரமண்யம்‌ 


மொழி பெயர்ப்பு 


ஏ. கே. கோபாலன்‌ 
பப்ஸிஷர்‌ 


திருவல்லிக்கேணி -- சென்னை-5, 


மூல ஆசிரியர்‌ 
அனுமதியுடன்‌ 
வெளிவருகிறது. 
உரிமை ப.இவு 
மு.தல்பதிப்பு - 1950 


விலை ரூ, 8-8-0 


ராயப்பேட்டை, செனனை 


அத்தனையும்‌ 
நோயல்‌ பரிசு நாவல்கள்‌ 
நிலவளம்‌] நார்வே 6 0 
மதகுரு-ஸ்வீடன்‌ 6 0 
சுத்தார்த்தன்‌ ஜெர்மன்‌ அச்சில்‌ 
தபால்காரன பிரஞ்சு 8 0 
அன்னை-—இத்தாலி 5812 
கடலும்‌ கிழவனும்‌ 0 
இதய ஒலி--ஜெர்மன்‌ 812 
நன்னாள்‌ ரஷ்யா 812 
இறவாத 


புகழுடைய நூல்கள்‌ 
அனனா கரீனா--டால்ஸ்டாய்‌ 6 12 


புத்துயிர்‌ ன 6 0 
துனபக்கேணி-—ஜெர்மன 8 0 
அவானச்‌ சின்னம்‌ 89 
ரோம்‌ ஈகரப்‌ பெண்‌-இத்தாலி அச்சில்‌ 
பாரஇ-- வங்கம்‌ 6 0 


ஜாதி முத்து-தமிழ்‌ நாவல்‌ அச்சில்‌ 


முன்னுரை 


॥ ர ததகொன்பதாம்‌ நூற்றாண்டிலே ரஷ்ய 
இலக்கியத்திலே, அதுவரை ஐரோப்பிய இலக்கி 
யத்தில்‌ தோன்றாத ஒரு ஆழம்‌ தோன்றியது-- 
டர்ஜெனிவ, டால்ஸ்டாய்‌, டாஸ்டாவஸ்‌க, செகாவ்‌ 
இவர்களின்‌ நூல்கள்‌ இதற்கு ஒரு சான்று, அந்த 
ஆழத்துக்கும்‌, பிரான்‌க இங்கிலாந்து முதலிய 
தேசங்களின்‌ இலக்யெ யுக்தி அமைதிகளுக்கும்‌ 
வாரிசாகத்‌ கோன்றியது போல இப்போது ஒரு 
எழுபது எண்பது வருஷங்களாக, ஸ்காண்டினேவிய 
இலக்கியம்‌ எழுந்து பல சிகரங்களை எட்டியுள்ளது 
ஸ்காண்டிநேவிய கேசங்களின்‌ இலக்கியம்‌ அதுவும்‌ 
முக்கியமாக ஸ்வீடன்‌ தேசத்து இலக்கியம்‌... இந்த 
அமைதிகளை அமோஹமாகப்‌ பெற்று இப்போது 
ஐரோப்பாவிலே சிறக்க பாஷை இலக்‌இயங்களில்‌ 
ஒன்றாக விளங்குகிறது என்று சொல்லவேண்டும்‌, 
ஒரு வித,த்தில்‌ பார்க்கப்போனால்‌ ஸ்வீடிஷ்‌ இலக்கியம்‌ 
இந்தியர்கள்‌ மனத்தைக்‌ கவரக்கூடிய அளவுக்கு 
மற்றைய இன்றைய ஐரோப்பிய பாஷை இலக்கி 
யங்கள்‌ கவரமுடியாது என்பது நிசசயம்‌. அப்படிக்‌ 
கவரா இருப்ப தற்கு ஒரே ஒரு காரணம்தான்‌ எனக்குத்‌ 


6 


கெரிகிறது. ஸ்வீடிஷ்‌ இலக்கியத்தின்‌ பல்‌ றந்த 
ல்கள்‌ இன்னும்‌ தமிழில்‌ வெளிவரவில்லை, எனினும்‌ 
ஜோதி கிலையம்‌, தமிழ்ச்சுடர்‌ நிலையம்‌ முதலிய பிரசுர 
கர்த்தாக்களின்‌ முயற்சியால்‌ சில நால்கள்‌ வெளி 
வரத்தான்‌ வந்திருக்கின்றன. இந்த முயற்சியில்‌ 
ஓரளவு பங்குகொள்ள எனக்கும்‌ சந்தர்ப்பம்‌ அளித்‌ 
துதுபற்றி இங்கு இந்தப்‌ பிரசுரகர்த்தாக்களுக்கு 
என்‌ நன்றியை நான்‌ தெரிவித்துக்‌ கொள்ளுகிறேன்‌. 


எந்த பாஷையிலுமே நல்ல புஸ்தகங்களைத்‌ 
தேர்ந்தெடுத்து அவற்றை வாசகர்களுக்கு எட்ட 
வைப்பது என்பது உண்மையில்‌ சிரமமான காரியமே. 
நல்ல இலக்கியம்‌ சினிமாவையோ அதுபோன்ற 
லக்ஷக்கணக்கான மக்கள்‌ சாதனங்களையோ எட்டுவ 
தில்லை என்பது பிரசித்தமான விஷயம்‌. நல்ல நூல்‌ 
ஒன்றை உலகில்‌ வாசிப்பவர்கள்‌ நூற்றுக்கணக்கான 
வர்கள்கூட இருக்கமாட்டார்கள்‌ என்பதும்‌ பிரசித்த 
மான விஷயம்‌ தான்‌. தமிழ்‌ வாசகர்களுக்கும்‌ மற்ற 
பாஷை வாசகர்களுக்கும்‌ உள்ள வித்தியாசம்‌ என்ன 
வென்றால்‌ நல்ல நூல்‌ ஒன்றைத்‌ தேர்ந்தெடுத்துத்‌ 
தேடி வாசிக்க மற்ற பாஷைகளில்‌ நாறு பேர்வழி 
களாவது இருக்கிறார்கள்‌. தமிழில்‌ நூறு பேர்கூட 
இல்லை என்பது வருக்‌,த.த.தக்க விஷயம்‌, தமக்குள்ளே 
மறைவாகப்‌ பழங்‌ கதைகளும்‌, பழங்‌ கதைகளை 
ஒட்டிய புதுக்‌ கதைகளும்‌ பேசத்‌ தமிழர்கள்‌ தயாராக 
இருக்கிறார்களே தவிர, புதிதாக விஷயங்களைத்‌ 
தெரிந்து கொள்ளவேண்டும்‌ என்கிற ஆர்வமுள்ளவர்‌ 
களின்‌ எண்ணிக்கை, அதுவும்‌ இலக்கியத்தில்‌ 
மிகமிகக்‌ குறைவாக இருக்கிறது. 


7 


இந்தச்‌ குறையைப்‌ போக்க மொழிபெயர்ப்புகள்‌ 
பெரிதும்‌ உபயோகப்படும்‌. பிற பாஷைகளில்‌ எப்படி 
எப்படி நாவல்கள்‌ எழுதயிருக்கிறார்கள்‌, எந்தெந்த 
விஷயங்களை எப்படி எப்படிக்‌ கையாண்டிருக்கிறார்கள்‌ 
என்று அறிந்துகொள்ளமாட்டேன்‌ என்று கண்களை 
மூடிச்கொண்டு எங்களூர்‌ வறட்டு ராஜனே ராஜா 
வேறு ராஜாவோ மக்திரியோ எங்களுக்குத்‌ தேவை 
யில்லை என்று இருந்துவிடுகிற மனோபாவம்‌ மாறு 
வதற்கு மொழிபெயர்ப்புகள்‌ பெரிதும்‌ உதவ 
வேண்டும்‌. இந்தப்‌ பணியை ஓரளவுக்குச்‌ சிறப்பாகப்‌ 
பல வருஷங்களாக தமிழ்ச்‌ சுடர்‌ நிலையம்‌ செய்து 
வருகிறது. அதில்‌ நான்‌ பெருமை கொள்கிறேன்‌. 


நிலவளம்‌, மதகுரு, அன்னை, அன்னா கரீனா, 
புத்துயிர்‌, துன்பக்கேணி, தபால்காரன்‌, கடலும்‌ 
திழவனும்‌-போன்ற நாவல்கள்‌ வரிசையில்‌ இப்போது 
வெளிவருகிற இந்த அன்பு வழி என்கிற காவலும்‌ 
இடம்‌ பெறுகிறது. இன்றைய ஸ்வீடிஷ்‌ இலக்கி 
யகு.தின்‌ கொழுந்தென்று இதைச்‌ சொல்லவேண்டும்‌, 
இருபது நூற்றாண்டுகளாக உலக, ததின போக்கையே 
ஒரு குலுக்குக்‌ குலுக்கி ஆட்டிவை துள்ள கிறிஸ்‌ தவ 
சகாப்த,த்‌இன்‌, கிறிஸ்‌ தவ மதத்தின்‌ ஆரம்பத்தை, 
ஒப்பாதவன்‌ ஒருவனின்‌ கண்களின்‌ மூலம்‌ நமக்கு 
மிகவும்‌ அற்புதமாக அறிமுகம்‌ செய்துவைக்கிறார்‌ 
ஆசிரியர்‌ பேர்‌ லாகர்குவிஸ்டு, இக்‌,தச்சிறு நாவலுக்கு 
1961-ல்‌ நோபல்‌ இலக்கியப்‌ பரிசு அளிக்கப்பட்டது 
அதற்குமுன்‌ அந்தப்‌ பரிசுபெற்ற பேராசிரியர்‌ களையும்‌ 
கெளரவிப்பது போலத்தான்‌ என்று அபிப்பிராயம்‌ 
தோன்றியதில்‌ ஆச்சரியமில்லை. சிறிய அளவில்‌ 


8 


பிரமாதமான ஒரு கலா சிருஷ்டியை ௩டத்திவைத்துள்‌ 
ளார்‌. லாகர்குவிஸ்டு பிறந்தது 1891-ல்‌. அவர்‌ பல 
நாடகங்களும்‌, நீளக்‌ கதைகளும்‌, கவிதைகளும்‌ 
எழுதியிறாக்றொர்‌. அவர்‌ எழுதிய ஒவ்வொரு பதமும்‌ 
ஆழம்‌ நிறைந்தது, உணர்ச்சியைத்‌ தூண்டும்‌ 
சகதி நிறைந்தது என்று சொல்லலாம்‌. (அவருடைய 
ஆரல்களில்‌ குள்ளன்‌ என்றெ நாவலும்‌ சக்ரெமே 
கமிழில்‌ வெளிவர ஏற்பாடாகி இருக்கறது. 


ஆண்ட்ரே மீடு என்கிற பிரெஞ்சு இலக்கிய 
மேதை, இதன்‌ ஆங்கில மொழிபெயர்ப்பாளருக்கு 
எழுதிய ஒரு கடிதத்தில்‌ பின்வருமாறு குறிப்பிட்‌ 
டிருக்கிறார்‌. “கிறிஸ்து என்ற பிரச்னையை 
இன்றையத்‌ தேவைக்குக்‌ தக்கபடிச்‌ சித்தரிக்திருப்‌ 
பவர்களிலே இந்‌ நூலாசிரியரை முதல்வராகக்‌ 
சொல்ல வேண்டும்‌. குருட்டு ஈம்பிக்கைக்கும்‌, 
நாஸ்திகத்துக்கும்‌ இடையே உள்ள போராட்‌ 
டத்தை அத அற்புதமாக, கலை உணர்சி 
யுடன்‌ சித்தரித் திருக்கிறார்‌ ஆசிரியர்‌, உண்மை 
உலகுக்கும்‌, நம்பிக்கை சிருஷ்டிக்கக்கூடிய உலகத்‌ 
துக்கும்‌ இடையில்‌ உள்ள கயிற்றில்‌ வெகு வாகவமாக 
கடந்து வித்தைகள்‌ பல புரிந்‌ இருக்கிறார்‌ ஆசிரியர்‌.” 
இதைச்‌ சொல்லிவிட்டு, தொடர்ந்து ழீடு சொன்னார்‌) 
“ஸ்வீடி.ஷ்‌ பாஷை நமக்கு இக்தமா இரிச சிறக்க நூல்‌ 
கள்‌ பலவற்றைத்‌ தந்திருக்கிறது கர்‌ தகொண்டு 
மிருக்கிறது. பண்புள்ளவன்‌ என்று சொல்லிக்‌ 
கொள்பவன்‌ ஒவ்வொருவனுக்கும்‌ ஸ்வீடிஷ்‌ 
இலக்கியம்‌ நன்கு தெரிந்இருக்கவேண்டும்‌ என்கற 
காலம்‌ சமீபித்துக்கொண்டிறாக்கறது. ஐரோப்பிய 


9 


இசையிலே, ஸ்வீடிஷ்‌ குரல்‌ தனியாக அழுத்‌ மாகக்‌ 
கேட்கவேண்டும்‌ _ இனிக்‌ கேட்கும்‌ என்பதில்‌ - 
எனக்குச்‌ சந்தேகமே யில்லை.” 


பல இடங்களில்‌ கின்று நின்று சிந்தித்துப்‌ 
படிக்கவேண்டிய நாவல்‌ இது, பக்கங்கள்‌ அதிக 
மில்லாவிட்டாலும்‌, வைத்துப்‌ போற்றி நிதானமாகப்‌ 
படித்து அனுபவிக்கவேண்டிய நாவல்‌, ஒருதரம்‌ 
லாகர்குவிஸ்டின்‌ பாரபாஸை அறிந்து கொண்ட 
வர்கள்‌ அவனை மறக்கவே முடியாது என்பது 
கிச்சயம்‌. 


க. நா, சுப்ரமண்யம்‌ 


பதிப்புரை 


ப ஷாவாரியாக உலகத்துச்‌ சிறந்த 
நாவல்கள்‌ பலவற்றையும்‌ தமிழில்‌ வெளியிட 
ஆர்வம்கொண்டு பல வருஷங்களாக நல்ல 
மொழிபெயர்ப்புகள்‌ பலவற்றைத்‌ தமிழ்‌ வாசகர்‌ 
களுக்கு நாங்கள்‌ சமர்ப்பித்து வருகிறோம்‌. 
தொடர்ந்து செய்துவருறெ இந்தக்‌ காரியத்தில்‌ 
அமிழ்‌ வாசகர்களின்‌ ஆதரவு இனனமும்‌ 
அதிகமாக இராதா என்று எண்ணக்கூடிய 
நிலையில்‌ தான்‌ இருக்கிறது. வரிசையாக எங்கள்‌ 
நூல்களை வாங்கி தகொடர்ந்து இன்னும்‌ பல 
நோபல்‌ பரிசு நாவல்கள்‌ வெளி வரது தமிழ்‌ 
ரஸிகர்கள்‌ ஆதரிம்பார்கள்‌ என்று நம்புகிறோம்‌. 


மொழிபெயர்ப்புகளை மூலஆசிரியர்களுடைய 
அனுமதியுடன்‌ வெளியிட்டு வருகிறோம்‌. இந்த 
அன்பு வழியின்‌ மூல ஆசிரியர்‌ பேர்‌ லாகர்‌ 
குவிஸ்டுக்கு எங்கள்‌ நன்றியை இங்கு 
தெரிவித்துக்கொள்கறோம்‌. 


நல்ல நூல்களைத்‌ தேர்ந்தெடுத்து, அவை 
வெளியிடுவதற்கு வேண்டிய அத்தனை முயற்சி 
களிலும்‌ கை கொடுத்தும்‌ அப்பட்டமாக மொழி 
பெயர்த்தும்‌ உதவி வருகிற ஸ்ரீ க. கா. ௬. 
அவர்களுக்கு எமது இதய பூர்வமான ஈன்றி, 


அ. கி. கோபாலன்‌. 


அன்பு வழி 
1 


தி லுவையில்‌ அறையப்பட்டு அவர்கள்‌ அங்கு 
எப்படிக்‌ தொங்கினார்கள்‌ என்பது எல்லோருக்கும்‌ 
தெரியும்‌. சுற்றிலும்‌ கின்றவர்கள்‌ யார்‌ யார்‌ என்பதும்‌ 
எல்லோருக்கு சீம தெரியும்‌. தாயார்‌ மேரி, மேரி மாக்டலென்‌, 
வெரோனிகா, சிலுவையை த்‌ தாங்ிர்த ஸைரினைச்சேர்ந்த 
ஸைமன்‌, மற்றும்‌ போர்வையெடுத துப்‌ போர்துதிவிட்ட 
௮ரிமி இயாவைச்‌ சேர்க்‌,” ஜோஸப்‌ ஆகியவர்கள்‌ சுற்றிலும்‌ 
நின்றார்கள்‌. ஆனால்‌ சரிவிலே எற்றுக்‌ தள்ளி, ஒருபுறமாக 
ஒதுங்கி நின்றான்‌ ஒருவன்‌. அவனால்‌ சிலுவையில்‌ 
அறையப்பட்டிருக்துவரிடமிருந்து கண்களைத்‌ திருப்பவே 
முடியவில்‌ லை. ஈடு சிலுலையில்‌ அந்த பரண 
அவஸ்பையை ஆரம்ப முதல்‌ கடைசி வரையில்‌ ஒரு 
துளிகூட விடாமல்‌ பார்த்துக்கொண்டு கின்றான்‌ அவன்‌: 
அவன்‌ பெயர்‌ பாரபாஸ்‌. அவனைப்பற்றிதீதான்‌ இரத 
கால்‌. 


அவனுக்கு வயது முப்பதிருக்கும்‌. கட்டுமஸ்கான 
உடல்‌, வெளிரிய மேனி, சிவந்த தாடி, கருத்த மயிர்‌, 
அவன்‌ புராவமயிறாம்‌ சருப்பாசச்சான்‌ இரும்‌: அவன்‌ 


12 


கண்கள்‌ குழிவிழுக்து ஆழ்ந்துகிடக் சன ; எதிலிருக்தோ 
பயந்து ஒளிக்துகொள்ள விரும்புகிறவைகள்போல அவை 
எங்கேயோ போய்‌ ஒட்டிக்கொண்டிருந்தன. ஒரு கண்ணுக்‌ 
குக்கழே இருக்க ஆழமான வடு தாடியில்‌ சென்று 
மறைந்தது. ஆனால்‌ ஒரு ஆசாமியின்‌ உருவத்துக்கும்‌, 
தோற்றத்துக்கு அப்படி முக்யெத்வம்‌ எதுவும்‌ உண்டா 
என்ன? 


கவர்ணரின்‌ அரண்மனை முதல்‌, தூரத்தில்‌ அந்தக்‌ 
கும்பலை அவன்‌ பின்தொடர்ந்து வந்‌.இருக்கான்‌ ; தெருத்‌ 
தெருவாக த்‌ தொடர்ந்து வந்திருந்தான்‌. ஓய்ந்துபோன 
ராபி சிலுவையைக்‌ தூக்கமாட்டாமல்‌ தெருவிலே சாய்ந்த 
போது தூரத்திலேயே நின்றான்‌ அவன்‌. ஸை னைப்‌ 
பிடித்து அவனை அந்தச்‌ சிலுவையைத்‌ தூக்வெரக்‌ 
கட்டாயப்படுத்தினார்கள்‌, அப்படிக்‌ கும்பல்‌ ஒன்றும்‌ 
அதிகம்‌ இல்லை, இருக்க கும்பலிலும்‌ பெரும்‌ பகுதி ரோமா 
புரியின்‌ சேனை வீரர்கள்‌ தான்‌! தண்டனை விதிக்கப்பட்டவர்‌ 
களின்‌ ஸ்‌.இிரீ ஜனங்களும்‌, தெருவிலேயே வசிக்கும்‌ குழந்தை 
களையும்‌ தவிர கும்பலில்‌ வேறு யாருமில்லை என்றுதான்‌ 
சொல்லவேண்டும்‌. எந்தத்‌ தெரு3வாடு போனாலும்‌, 
சிலுவை தூக்கும்‌ குற்றவாளியை வேடிக்கை பார்க்கப்பத்து 
குழங்தைகளாவ து வரும்‌ - அதுவும்‌ தங்கள்‌ தெருவைக்‌ 
காண்டிவராது, இனசரி விளையாட்டுகளிலிரும்‌ து கொஞ்சம்‌ 
மாறுபட்ட பொழுதபோக்குத்தானே அது / இருக்‌ காலும்‌ 
குழந்தைகளுக்கு அந்தச்‌ காட்டு ரமே அலுத்துவிடும்‌. 
அவை மீண்டும்‌ தங்கள்‌ வினளையாட்கெளில்‌ ஈடுபடத்‌ 
தொடங்கிவிடும்‌, ஆனால்‌ இரும்புமுன்‌, கடைசியாக வந்து 
பாரபாஸையும்‌ ஒரு சந்தேகப்‌ பார்வை பார்த்துவிட்டுத்‌ 
தான்‌ இரும்பின அந்தக்‌ குழந்தைகள்‌ எல்லாம்‌. 


13 


சிலுவைக்குன்‌ நின்‌ சரிவிலே கின்று கொண்டிருக்‌ 
கிறான்‌ அவன்‌. நடுச்‌ சிலுவையில்‌ அறையப்பட்டிரும்‌,த 
மனிதரிடமிருந்து அவனால்‌ தன்‌ கண்களை வாங்கவே 
முடியவில்லை. உண்மையில்‌ அவன்‌ இக்தப்‌ பக்கம்‌ வரவே 
விரும்பவில்லை. இங்கு எதையும்‌ தொட்டால்‌ ஒட்டிக்‌ 
கொள்ளும்‌ ; எதுவுமே அசுத்தம்‌தான்‌ இங்கு, சக்தி 
வாய்க்‌ த இந்தப்‌ பிரதேசத்திலே காலடி எடுத்துவைத்து 
விட்டவன்‌ மீள்வதென்பது அப்படி ஒன்றும்‌ சுலபமான 
காரியமல்ல. ஒருதரம்வர்‌ தவன்‌ இரும்ப,த.இரும்ப இல்குவர 
விரட்டப்படுவான்‌-- தப்பமுடியாது காலம்‌ ஒன்று வரும்‌ 
வரையில்‌ விரட்டப்படுவான்‌. மண்டையோடுகளும்‌, மனித 
எலும்புகளும்‌ நாலாபக்கங்களிலும்‌ சிதறிக்டெர்தன. 
உளுத்து மக்கிக்கொண்டிறாற்த மரச்‌ சிலுவைகள்‌ ஆய்‌ 
காங்கே ந்தன. இங்கிறாப்பதை யார்‌ தொட்டு அக்ற்று 
வார்கள்‌ ? அல்லது உபயோகப்படுத்துவார்கள்‌ / விடுதலை 
பெற்றவனான அவன்‌ அங்கு, கொல்கோதா குன்றில்‌, 
என்ன செய்து கொண்டிருக்‌ தான. 


சிலுவையில்‌ அறையப்பட்டவரின்‌ தலை தொங்கலிட்டு 
விட்டது. மூச்சு சிரமப்பட்டு வந்தது. இன்னும்‌ அதிக 
நேரம்‌ தாக்குப்பிடிக்காது, அப்படி ஒன்றும்‌ பலசாலியல்ல 
அவர்‌. உடல்‌ மெலிந்து ஒட்டி வற்றிமிருச் தது. கைகளால்‌ 
எந்த வேலையும்‌ செய்து பழக்கப்படா தவர்போல, அக்தக்‌ 
கைகள்‌ வலுவில்லாமல்‌, . முறுக்கில்லாமல்‌ இருந்தன. 
விசித்திரமான மனிதர்‌ தான்‌. தாடிகூட அடர்‌ தீதியாக 
இல்லை ; மாரிலே மயிரேயில்லை ; சிறு பையனுடைய மார்பு 
போல இருந்தது. பாரபாஸுக்கு அவரைப்‌ பிடிக்கவில்லை. 


அரண்மனையின்‌ வெளி முற்றத்திலே அவரை முதல்‌ 
முதலாகப்‌ பார்த்தது முதற்கொண்டே, அவர்‌ ஒரு 


14 


விசித்திரமான மனிதர்‌, விர்தையானவர்‌ என்றெ எண்ணம்‌ 
ஏற்பட்டுவிட்டது பாரபாஸாுக்கு, ஏன்‌, எதனால்‌ என்று 
அவனுக்குச்‌ சொல்லத்‌ தெரியவில்லை. அவன்‌ மனத்தில்‌ 
தோன்றியது அது. அந்த ஆசாமியைப்‌ போன்று வேறு 
ஒரு ஆசாமியை அதற்குமுன்‌ பார்‌ தீதிருப்பதாகவே 
பாரபாஸுக்கு நினைவுக்கு வரவில்லை. சிறையில்‌ பலகாலம்‌ 
அடைபட்டிருக்துவிட்டு வெளியே வச்இருக்து அவன்‌ 
கண்களுக்கு அம்த வெளிச்சம்‌ பழக்கப்படாத தால்‌ ஏற்பட்ட 
தேரற்றமாகக்‌ கூட இருக்கலாம்‌ முதலில்‌ அந்த 
மனிதரையே அசாதாரணமான ஒரு ஒளி சூழ்க்திருப்பது 
போலத்‌ தோன்றியது. ஆனால்‌ சிறிதுநேரத்தில்‌ தானாகவே 
அந்த ஓளி மறைந்துவிட்டது. அவன்‌ கண்கள்‌ அந்த 
வெளிச்ச,ததிற்குப்‌ பழகிவிட்டன. முத்றத்இில்‌ நின்று 
கொண்டிருந்த மற்ற உருவங்களும்‌ அவன்‌ கண்ணில்‌ 
பட்டன. எனினும்‌ அந்த ஆசாமி ஒரு தினுசாக இருப்ப 
காகவும்‌ அவரைப்போல வேறு யாரையும்‌ தான்‌ பார்த்த 
இல்லை என்றும்‌ எண்ணினான்‌ பாரபாஸ்‌, தன்னைப்போலவே 
அவரையும்‌ கைதுசெய்து உயிர்த்தண்டனை விதித்து 
விட்டார்கள்‌--எனினும்‌ அது நம்பத்தகுந்த விஷயமாகத்‌ 
தோன்றவில்லை. தன்னைப்போல அவரும்‌......... அதை 
பாரபாஸால்‌ கிரஹித்துக்கொள்ள இயலவில்லை, ஆனால்‌ 
அவனுக்கும்‌ அதற்கும்‌ என்ன சம்பந்தம்‌? அவருக்கு 
எப்படி அவர்களால்‌ தண்டனை விதிக்க முடிந்தது? அவர்‌ 
குற்றவாளியல்ல எனபது பார்த்தமாத்தரத்திலேயே 
தெரிகிறதே ! 


பிறகு அவரைச்‌ சிலுவை தூக்கச்‌ சொன்னார்கள்‌. 
பாரபாஸை அவிழ்தது விடுவித்து விட்டார்கள்‌. 
அவனாஃச்‌ செய்தது இதில்‌ ஒன்றுமில்லை. அவர்கள்‌ 


15 


முடிவு செய்த விஷயம்‌ அது, யாரை அவர்கள்‌ விடுவிக்க 
விரும்பினர்களேோ அவரை விடுவிக்கலாம்‌--பாரபாஸை 
விடுவித்து விட்டார்கள்‌. நடந்தது அவ்வளவுதான்‌. 
அவர்கள்‌ இருவருக்கும்‌ உயிர்‌,த்‌ தண்டனை விதிக்கப்பட்ட 
ருந்தது, ஒருவரை விடுவிக்கலாம்‌ என்றதும்‌ அவனை விடு 
வித்து விட்டனர்‌. அவர்கள்‌ தன்னை விடுவித்தது பற்றி 
பாசபாஸிற்கு ஆச்சர்யமாக த்‌ தான்‌ இருக்கது. தன்‌ 
சங்கலிகளைத்‌ தெறித்துத்‌ தன்னை விடுவிக்க வீரர்கள்‌ 
முயன்‌ னு கொண்டிருக்கையிலேயே ௮அவரைசிலுவை தூக்கச்‌ 
செய்து முற்றத்திலிரும்து அழைத்துச்‌ சென்று விட்டார்‌ 
கள்‌ என்று கண்டான்‌ பாரபாஸ்‌. முதுகில்‌ சிலுவையை 
சுமந்து கொண்டு ளெம்பிவிட்டார்‌ அவர்‌. 


சாவி வளைவு மூலமாகப்‌ பார்த்துக்‌ கொண்டு ஒரு 
நிமிஷம்‌ தயங்கினான்‌ பாரபாஸ்‌. அவன்‌ பிரமையுற்றவன்‌ 
போல (நிற்பதைக்‌ கண்ட காவலாளி முதுகில்‌ கைவைத்து 
ஒரு தள்ளு தள்ளினான்‌ :--என்ன, பல்லையிளித்துக்‌ 
கொண்டு நிற்கிறாய்‌ ? உன்னை விடுதலை செய்‌, தாய்விட்ட து ; 
ஓடு என்று தள்ளினான்‌. அதற்குப்‌ பிறகுதான்‌ 
பாரபாஸிற்கு சய ஞாபகம்‌ வந்தது. ஆலிவ்வளைவு மூலமாக 
அவசர அவசரமாக வெளியேறினான்‌. எதிரே தெருவோடு 
சிலுவையைத்தூக்கிக்‌ கொண்டு அந்த ஆசாமி போவதை 
பார்த்ததும்‌, வேறு ஒன்றும்‌ செய்யக்‌ தோன்றாமல்‌ 
பின்‌ தொடர்ச்தான்‌. ஏன்‌ என்று அவனுக்கே 
தெரியாது, மணிக்கணக்காக அர்த மரணாவஸ்கதையைப்‌ 
பார்த்துக்‌ கொண்டு ஏன்‌ இப்படி இங்கே நின்று 
கொண்டிருக்‌ தான என்பதும்‌ அவனுக்குத்‌ தெரியாது. 
அவனுக்கும்‌ அதற்கும்‌ துளிக்கூடச்‌ சம்பந்தமில்லை. 
எனினும்‌ கின்றான்‌. 


16 


கற்றி கின்ற மற்றவர்களும்‌ அங்கு நின்றிருக்க 
வேண்டிய தில்லை தானே 1? அவரவர்‌ இஷ்டமில்லாமலா 
நின்றார்கள்‌ ? அசுத்த தீதில்‌ நின்று, தங்களையும்‌ அசத்தப்‌ 
படுத்திக்‌ கொள்பவர்‌ தான்‌ விரும்புவார்கள்‌. தரமாக வந்து 
நின்றார்கள்‌ அவர்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ உதவினர்‌ 
களாகவும்‌, அந்த ஆசாமிக்கு மிகவும்‌ வேண்டிய ஈண்பர்‌ 
களாகவும்‌ இருக்கலாம்‌. அசுத்தம்‌ என்பதை அவர்கள்‌ 
பொருட்படுத்தாமலிருப்பது போல இருக்கதும்‌ விசித்திர 
மாகத்தான்‌ இரு௩்தது. 


அந்த ஸ்திரி அவர்‌ தயாராக இருக்கும்‌. ஆனால்‌ 
அவரைப்‌ போல இல்லை அவள்‌. அனாலும்‌ யார்தான்‌ 
அவரைப்‌ போல இருக்க முடியும்‌ ? அவள்‌ ஒரு குடியானவ 
ஸ்திரி மாதிரி யிருக்காள்‌. கடுமையான முகபாவ த்துடன்‌ 
இறப்பற்ற ஒரு தன்மையுடன்‌ இருந்தாள்‌ அவள்‌, 
அடி.ச்கடி புறங்கையால்‌ வாயையும்‌ மூக்கையும்‌ துடைத்துக்‌ 
கொண்டாள்‌. கண்ணில்‌ ஜலம்‌, துளித்து மூக்காலும்‌ 
வாயாலும்‌ வழிக்‌ தது, ஆனால்‌ அவள்‌ அழுதாள்‌ என்று 
சொல்லமுடியாது. மற்றவர்களைப்‌ போல அவள்‌ துயரப்‌ 
பட்டாள்‌ என்றுகூடச்‌ சொல்லமுடியாது. மற்றவர்கள்‌ 
பார்த்ததைப்‌ போல அவள்‌ அவரைப்‌ பார்க்கவில்லை. 
ஆகவே அனேகமாக அவள்‌ அவர்‌ தாயாராக த்தான்‌ 
இருக்கும்‌. மற்றவர்களைவிட அவள்‌ அதிகமாக அவருக்‌ 
காகத்‌ துயரமுற்றிருக்காள்‌ என்பது உண்மையாகவே 
இருக்கும்‌. இருந்தும்‌ அங்கு அப்படி தன்‌ மகன்‌ 
இலுவையில்‌ தொங்குவதுபற்றி மகனையே குற்றம்‌ சாட்டிக்‌ 
குறைகூறுவது போன்ற ஒரு பாவம்‌ அவள்‌ முகத்திலே 
இருந்தது. தானாகத்‌ தேடிக்கொண்ட தண்டனை அது 
என்று அவள்‌ கூறுவது போல இருக்கது. ஏதோ 


17 


செய்துதானே அவர்‌ அந்தத்‌ சண்டனைக்குள்ளாகி 
யிருக்க வேண்டும்‌ ? குற்றமே செய்யா தவராயினும, தவறே 
இழைக்காதவரெனினும்‌ எதுவும்‌ செய்யா தவரைச்‌ 
சிலுவை தூக்கச்‌ சிக்ஷிக்கமாட்டார்களே ! அவர்‌ செய்தது 
எதுவானாலும்‌ அகை அவசரச்‌ தாயாகிய அவள்‌ அனுமதிக்க 
வில்லை என்பது தெரிந்‌த.து. தாய்க்குத்‌ தெரியா தா மகன்‌ 
குற்றமற்றவன்‌ என்பது? எது செய்திருந்தாலும்‌ மகன்‌ 
குற்றமற்றவன்‌ என்று கானே தாய்‌ ஈம்புவாள்‌ ? 


பாரபாஸாக்குத்‌ தாயார்‌ கஇடையாது. சொல்லப்‌ 
போனால்‌ தகப்பனார்‌ கூடக்‌ இடையாது. அவனைப்‌ பற்றிய 
வரையில்‌ தகப்பன்‌ என்று யாரையும்‌ குறிப்பிட்டு அவன்‌ 
அறிந்தது கிடையாது. உற்றார்‌ "உறவினர்‌ என்றும்‌. 
சொல்லிக்‌ கொள்ள _அவன்‌ அறிந்த வரையில்‌ அவனுக்கு 
யாரும்‌ கிடையாது. அவனைச்‌ சிலுவையில்‌ அறைக்‌ 
இருந்தார்களானால்‌, அவனுக கென்று கண்ணீர்‌ சிந்த 
யாருமே கிடையாது. இந்த மாதரி யார்‌ அழப்போகிருர்கள்‌ 
அவனுக்காக ? மார்பில்‌ கைகளால்‌ அறைந்து கொண்டு 
இப்படியும்‌ ஈடக்ததுண்டோ உலகில்‌, என்று எண்ணியவர்‌ 
களாக சோகாக்கரந்தர்களாக நின்றார்கள்‌ அவர்கள்‌. 
அந்த அழுகையும்‌ விம்லும்‌ மிகவும்‌ வருத்தமாகத்தான்‌ 
இருங்க. 

வலது புறத்துச்‌ சிலுவையில்‌ அறையப்பட்டிருக்கு 
ஆசாமியை அவனுக்கு நன்றாகவே தெரியும்‌, அவன்‌ 
அங்கு நிற்பதைக்‌ சண்டானானால்‌ தன்‌ மரணாவஸ்தையைப்‌ 
பார்த்து ஆனந்திக்ககத்தான்‌ வந்து நிற்கிறான்‌ என்று 
அவன்‌ எண்ணிக்‌ கொள்வான்‌. ஆனால்‌ பாரபாஸுஈக்கு 
அவனைப்‌ பற்றிய சிக்‌ தனையே யில்லை; அவன்‌ பொருட்டு 
அங்கு வரவில்லை அவன்‌. அவன்‌ சிலுவையில்‌ அறையப்‌ 

2 


18 


பட்டு உயிலா இழக்க வேண்டியவன்‌ என்பதுதான்‌ 
பாரபாஸின்‌ எண்ணமும்‌. மரண தண்டனைக்‌ குரியவன்‌ தான்‌ 
அந்த ராஸ்கல்‌, அவன்‌ எதற்கரக தண்டனை விதிக்கப்‌ 
பட்டு உயிர்‌ துறந்தானோ ! அதற்காக இல்லாவிட்டாலும்‌ 
வேறு குற்றங்கள்‌ எத்தனையோ செய்தவன்‌ அவன்‌, 
மரண தண்டனைக்குப்‌ பல காரணங்களால்‌ தகு. இயுள்ளவன்‌ 
கான. 

கோடியிலிரும்‌தவனைப்‌ பார்ப்பானேன்‌ ? ஈடுவிலி 
ருந்தவர்‌ பொருட்டன்றோ அவன்‌ அங்கு நின்று 
கொண்டிருந்தான்‌, தனக்குப்‌ பதில்‌ இந்தக்‌ கணம்‌ 
சிலுவையில்‌ உயிர்‌ நீத்துக்‌ கொண்டிருந்த ஈடு சிலுவைக்‌ 
காரரைப்‌ பார்க்கவன்றோ அவன்‌ வந்திருந்தான்‌ ? 
அவனிஷ்ட மில்லாமலேயே அங்கு அவனைத்‌ தருவித்து 
நிறுத்‌ இயிருந்தது அந்க அசாதாரணமான ஆசாமியின்‌ 
சக்‌ இயன்றோ ? சக்தியா ? ஆனால்‌ அர்த ஆசாமியைப்‌ 
பார்த்தால்‌ சக்‌ இயேயற்றவர்‌ போலத்தான்‌ இருந்தது. 
சிலுவையில்‌ இதுவரை தொங்கி உயிர்‌ நீத்த எந்தக்‌ 
குற்றவாளியையும்விடச்‌ சகுஇயற்றவராகக்‌ காட்சியளித்‌ 
தார்‌ அந்த ஆசாமி ! துயரத்தின்‌ எல்லை அதுதானே ! 
பக்க தீதில்‌ இருந்த இருவரையும்‌ பார்க்கக்கூட அவ்வளவு 
பரிதாபமாக இருக்கவில்லை. அவர்களிருவரும்‌ அவ்வளவு 
கஷ்டப்பட்ட தாக த தரியவில்லை. மற்றவர்கள்‌ பலசாலிகள்‌. 
அவர்களுக்கநுந்த பலத்தில்‌ சிறிதுகூட அவருக்கு 
இருக்த தாகத்‌ தெரியவில்லை, தலையை நிமிர்‌ த்திப்பார்க்கக்‌ 
கூடதி தெம்பில்லை அக்க ஆசாமிக்கு) தலை மாரில 
கதொங்கலிட்டுளிட்ட து. 


இருந்தும்‌ இப்போது சற்று தலையைச்‌ நிமிர்த்திப்‌ 
பார்க்க முயன்றார்‌ அந்த மனிதர்‌. மெலிந்த மயிரில்லாக 


19 


மார்பு விம்மி விம்மி அடங்கிற்று, நாக்கால்‌ உதடுகளைத்‌ 
தடவிக்கொண்டார்‌ ; உலர்ந்த உதடுகளில்‌ உயிரில்லை, 
தாகம்‌ என்று பலஹீனமாக முணுமுணுத்தார்‌ அவர்‌, 
குன்றின்‌ சரிவிலே பகடைக்‌ காய்களை உருட்டிக்கொண்டு 
உட்கார்க்திருந்த சேனை வீரர்களுக்கு அலுப்பு ; இந்த 
மனிதர்‌ இவ்வளவு நேரம்‌ சாகாமல்‌ இழவு கொடுக்கிறாரே 
என்ற ஆ,கீதிரம்‌ அவர்களுக்கு. ,தரகம்‌ என்று அவர்‌ முணு 
முணுத்தது அவர்கள்‌ காதுகளில்‌ விழவில்லை. ஆனால்‌ 
உறவினர்களில்‌ ஒருவர்‌ அவர்களை அணுசெ சொன்‌ 
னார்‌. மனரில்லாமலே ஒரு வீரன்‌ எழுந்து, ஒரு 
சட்டியில்‌ கடல்‌ நுரையைத்‌ தோய்த்து ஒரு கழியில்‌ 
வைத்து சிலுவையில்‌ அறையப்பட்டிருக்தவர்‌ உதம்‌ 
டண்டை கொண்டுபோய்‌ மீட்டினை. அந்த ஜலம்‌ என்ன 
துர்நாற்ற மடித்ததோ - எவ்வளவு குப்பை சத்தை 
ஊறிய ஜலமோ. அனு பிடிக்கவில்லை சிலுவையில்‌ அறையப்‌ 
பட்டவருக்கு. அது வேண்டாமென்று ஒதுக்கிவிட்டார்‌. 
பல்லையிளித்துக்‌ கொண்டு நின்றான்‌. இரக்கமற்ற 
வீரன்‌. கடந்ததைப்‌ பார்த்த மற்ற சகாக்களும்‌ 
பல்லை யிளித்தார்கள்‌. தகப்பன்‌ பெயர்‌ தெரியாத 
அயோக்கியர்கள்‌ / 

உறவினர்களும்‌ ம.ற்றவர்களும்‌ மூச்சு பெரும்‌ பெரும்‌ 
மூச்சுகளாக வருவதைப்‌ பார்த்துக்கொண்டு செயலற்று 
நின்றார்கள்‌. சீக்கிரமே முடிவு வந்துவிடும்‌ என்பது தெளி 
வாடிக்‌ கொண்டிருந்தது. முடிவு சீக்கிரமே வருவதும்‌ 
ஈல்லதுதான்‌, என்றெண்ணினான்‌ பாரபாஸ்‌, பாவம்‌ / 
அம்த அப்பாவி இன்னும்‌ அதிகமேரம்‌ கஷ்டப்பட 
வேண்டியதாக இருக்காது, முடிவு சக்கரமே வந்து 
விட்டால்‌ ஈல்லது கான்‌ / முடிவுற்றபின்‌ பாரபாஸ்‌ தன்‌ 


20 


வழி போசலாம்‌--௮ தற்குப்‌ பின்‌ அவன்‌ இந்தக்‌ காட்டி 
யைப்பற்றி எண்ணிப்‌ பார்க்க அவசியமே இராது......... ர 


ஆனால்‌ திடீரென்று குன்றின்‌ சரிவிலே இருட்டத்‌ 
தொடங்கிவிட்டது. சூரியன்‌ வெளிச்சம்‌ தர மறுத்தது 
போல இரும்கதது. இடீரென்று பிரமாதமாக இருட்டத்‌ 
தொடங்கிவிட்டது. அர்த இருட்டிலே, சிலுவையில்‌ 
அறையப்பட்ட மனிதர்‌ உரத்த குரலில்‌ கத்தினார்‌ : 


என்‌ கடவுளே / என்‌ கடவுளே! என்னை ஏன்‌ 
கைவிட்டுவிட்டாய்‌ ? 


பயங்கரமாக இருந்தது! அவர்‌ சொன்னதற்கு 
அர்த்தம்தான்‌ என்ன? ஏன்‌ இப்படி இடுதிப்பென் று 
எங்கும்‌ காரிருள்‌ சூழ்ந்துவிட்டது? ந௩ண்பகலில்‌ இப்‌ 
படியும்‌ இருட்டுபோ ? இதற்குக்‌ காரணம்‌ என்ன சொல்ல 
இயலும்‌? உயரத்தில்‌ ஒன்றன்‌ பக்கத்தில்‌ ஒன்றாக 
மூன்று சிலுவைகளும்‌ லேசாக தீ தெரிந்தன. கோரமாகப்‌, 
பயமுறுத்தும்‌ காட்டியாக இருந்தது ௮௮. ஏதோ பயங்கர 
மானதொன்று நடக்கவிருப்பதுபோல இருந்தது. பகடை 
உருட்டிக்‌ கொண்டிருந்த சேனை வீரர்கள்‌, கைகளில்‌ 
ஆயுதங்களை உருவிக்கொண்டு, எதுற்கும்‌ தயாராகப்‌ பாராக்‌ 
கொடுத்தனர்‌; எது எப்படியானாலும்‌ ஆயுதங்களை உருவிக்‌ 
கொண்டு கிளம்புவது அவர்கள்‌ வழக்கம்‌! நீட்டிய 
வேல்களுடன அவர்கள்‌ சிலுவைக&ரக்‌ காவல்‌ புரிந்தனர்‌. 
பய.தீதில்‌ அவர்கள்‌ ஒருவருடன்‌ ஒருவர்‌ குசுகுகத்துப்‌ 
பேசுவது அவன்‌ காதில்‌ விழுந்தது. இப்போது அவர்‌ 
களுக்கே பயம்‌ வந்துவிட்டது. இப்போது அவர்கள்‌ பல்லை 
யிளித்துப்‌ பசிகசிக்கவில்லை ! பயக்தாங்கொள்ளிகள்‌ / 
மூட நம்பிக்கைகள்‌ மிகுந்தவர்கள்‌ அவர்கள்‌ / 


21 


பாரபாஸாக்கும்‌ பயமாக த்தானிருக்தது. மறுபடியும்‌ 
வெளிச்சமாகக்‌ தொடங்கியதும்‌ அவனுக்குச்‌ சற்றுக்‌ 
தைரியம்‌ வந்தது. மறுபடியும்‌ எல்லாம்‌ சாதாரண தவம்‌ 
பெற்றது. அதிகாலையில்‌ வெளிச்சம்‌ ஏறுமே, அந்தமாதிரி 
'வெளிச்சம்‌ சிறிதுசிறிதாக ஏறிவந்த து. குன்றும்‌, சுற்றிலும்‌ 
நின்ற ஆலிவ்மரங்களும்‌, சூரிய வெளிச்சத்தில்‌ தெரியத்‌ 
தொடங்கெ. அஸ்‌ தமன ௪॥ய.த்‌.இல்‌ அடங்கும்‌ பறவைகள்‌ 
அடங்கிக்‌ இடப்பதுபோல்‌ அடங்கியிருந்த பட்சி ஜாலங்கள்‌ 
குரல்‌ கொடுக்கத்‌ தொடங்னெ. புது காள்‌ உதுயமாவது 
போல இருக்கது. 


உறவினர்களும்‌ உற்றாரும்‌ அசையாமல்‌ கொள்ளாமல்‌ 
நின்றார்கள்‌. அவர்கள்‌ அழவுமில்லை, இப்போது முனகவு 
மில்லை. சிலுவையில்‌ அறையப்பட்டிருக்க மனிதரைப்‌ 
பார்த்துக்கொண்டு நின்றார்கள்‌ அவர்கள்‌. பாராக்காரர்‌ 
களும்‌ அப்படியே பார்‌. த துக்கொண்டு கின்றார்கள்‌. எல்லாம்‌ 
மரண அமைதியில்‌ அழ்ந்‌இருக்தது. 


அவன்‌ இஷ்டப்பட்டபோது இனி போகலாம்‌. முடிந்து 
விட்டது காரியம்‌, சூரியன்‌ மீண்டும்‌ பிரகாசித்தது. நாள்‌ 
பழையபடியாகிவிட்ட து ; சாதாரண தவம்‌ பெற்றுவிட்டது. 
சிறிது நேரம்‌ இருட்டியிருந்தது -- அம்த மனிதர்‌ இறப்‌ 
பதற்காக இருட்டியது போலும்‌. 


ஆம்‌. அவன இனிப்‌ போகலாம்‌. போகவேண்டியது 
தான்‌. எதற்காக அவன்‌ காத்திருக்க வேண்டும்‌/ அவ 
இுக்காக சிலுவையை ஏற்றுக்கொண்ட அம்த ஆசாமி 
சிலுவையில்‌ உயிர்‌ நீத்தாவிட்ட து. அவன்‌ இனி அங்கு 
அங்க எக்‌ காரணமும்‌ இல்லை. சிலுவையிலிருந்து அவரை 


22 


இறக்கினார்கள்‌ -- இளம்பும்முன்‌ அதைக்‌ கவனித்தான்‌ 
அவன்‌. ஒரு சத்தமான துணியினால்‌ அந்த உடலை 
மூடினார்கள்‌ இரண்டு ஆண்கள்‌ என்றும்‌ கவனித்தான்‌, 
௮க்‌.த உடல்‌ துணியேபோல வெண்மையாக இருக்கது. 
செத்த பிறகும்‌ அர்த உடலை எவ்வளவு ஜாக்கிரதையாக 
அவர்கள்‌ கையாண்டார்கள்‌ என்பதையும்‌ கவனித்தான்‌ 
பாரபாஸ்‌. அவருக்கு வலிக்குமோ என்று பயப்படுகிற 
வர்களைப்‌ போலக்‌ கையாண்டார்கள்‌ அவர்கள்‌. இதென்ன 
விசித்திரம்‌ என்று எண்ணினான்‌ பாரபாஸ்‌? என்ன 
சொன்னாலும்‌ சிலுவையில்‌ உயிர்‌ நீத்த உடல்‌ தானே அது! 
விசித்திரமான மனிதர்கள்‌ தான்‌ / அது உண்மை. கண்‌ 
களில்‌ ஈரமேயில்லாமல்‌, தன்‌ மகனாக இருந்த அந்தச்‌ 
சடலத்தைப்‌ பார்த்துக்கொண்டு நின்றாள்‌ தாயார்‌. 
துயரத்தின்‌ எல்லையை எட்டி, அதை வார்த்தைகளிலும்‌ 
வெளிப்படுத்த மாட்டாமல்‌ அவள்‌ இணறுவதுபோல 
இருந்தது அவள்‌ முகபாவம்‌. ஈந்தது என்ன என்று 
புரிக்துகொள்ள இயலாதவள்போல நின்றாள்‌ அவள்‌. 
அதை மன்னிக்க முடியாதவள்‌ அவள்‌ / அவள்‌ பரி தவிப்பு 
புரிக்‌தது அவனுக்கு / 


பரிதாபகரமான அந்த ஊர்வலம்‌ அங்கரும்து களம்‌ 
பியது. நுணி போட்டு மூடிய சடலத்தைத்‌ தூக்கை 
கொண்டு அவர்கள்‌ முன்னால்‌ நடக்‌ தனர்‌. ஸ்திரிகள்‌ பின்‌ 
கொடர்க்தனர்‌. அவர்களில்‌ ஒருத்தி பாரபாஸைத்‌ தாயா 
ருக்குச்‌ சுட்டிக்காட்டி எதோ சொன்னாள்‌. தாயார்‌ நின்று 
திரும்பி பாரபாஸைப்‌ பார்த்தாள்‌ அந்தப்‌ பார்வையிலே 
கான்‌ எவ்வளவு பரிதாபமும்‌, குற்றம்‌ சாட்டும்‌ தன்மையும்‌ 
நிறைந்திருந்தது! அம்‌,த,த்‌ தாயின்‌ பார்வையை அவனால்‌ 
என்றும்‌ மறக்கவே முடியாது, பிறகு கொல்கோதர 


238 


பாதை வழியே அவர்கள்‌ இறங்க நடந்து இடது பக்கம்‌ 
திரும்பி மறைந்து விட்டார்கள்‌. 

அவர்கள்‌ தன்னைக்‌ கவனிக்காத வண்ணம்‌ அவன்‌ 
வெகு தூரத்துக்கப்பால்‌ அவர்களைப்‌ பின்‌ தொடர்ந்து 
சென்றான்‌. சிறிது தூரத்துக்கப்பாலிருக்த ஒரு தோட்‌ 
டத்தில்‌ பாறையில்‌ வெட்டப்பட்ட கல்லறை ஒன்றில்‌ 
அந்தச்‌ சடலத்தை அடக்கம்‌ செய்தனர்‌. ஒரு பெரிய 
கல்லைப்‌ புரட்டி கல்லறையை மூடிவிட்டு அவர்கள்‌ தங்கள 
வழி போய்விட்டனர்‌. 

கல்லறை ஓரம்‌ போய்ச்‌ சிறிது நேரம்‌ கின்றான்‌ 
பாரபாஸ்‌. அவன்‌ பிரார்த்தனை எதுவும்‌ செய்யவில்லை, 
ஏனெனில்‌ அவன்‌ மஹா பாவி; இமை செய்யவே பிறந்‌ 
தவன்‌. அவன்‌ செய்யும்‌ பிரார்த்தனை எதுவும்‌ எந்தக்‌ 
தெய்வத்துக்கும்‌ உகம்‌த,தாக இராது என்பது பற்றிச்‌ 
சந்தேகமேயில்லை. குற்றம்‌ செய்து அதை நிவர்த்தி 
செய்யா தவன்‌ அவன்‌. தவிரவும்‌ செத்தவரை அவனுக்கு 
முன்பின்‌ தெரியாது, இருந்தும்‌ ஒரு வினாடி கல்லறை 
யண்டை நின்றான்‌ அவன்‌. 


பிறகு அவனும்‌ இரும்பி ஜெரூஸலம்‌ கோக்நெம்தான., 


2 


டேவிட்‌ கேட்டைத்‌ தாண்டி, பாதையோடு சிறிது 
தூரம்‌ போனதும்‌ பிளந்த உதடுகள்‌ உள்ள அந்தப்‌ 
பெண்ணைப்‌ பார்த்தான்‌ அவன்‌. வீடுகளின்‌ சுவர்களின்‌ 
நிழலிலே பதுங்கிப்‌ பதுங்றெந்த அவள்‌ அவைப்‌ 


24 


பார்க்காத மாஇரி நடந்தாள்‌, ஆனால்‌ தன்னைப்பார்த்து 
விட்டாள்‌ என்றும்‌, தன்னை அவள்‌ எதிர்பார்க்கவில்லை 
என்றும்‌ அவன்‌ அறிந்து கொண்டான்‌. அவனைச்‌ 
சிலுவையில்‌ அறைந்து கொன்‌ அவிட்டார்கள்‌ என்றுதான்‌ 
அவள்‌ எண்ணியிருப்பாள்‌, 


அவளுக்குப்‌ பின்னால்‌ சிறிது தூரம்‌ ந்தான்‌. பிறகு 
அவளைப்‌ போய்ப்‌ பிடித்தான்‌. இப்போது அவனைக்‌ கவனிக்‌ 
காத மாதிரி அவள்‌ எப்படியிருக்கமுடியும்‌ ? அப்ப 
அவளைச்‌ சந்‌இ,த்‌ இருக்கவேண்டிய இல்லைதான்‌ அவன்‌, 
அவளுடன்‌ அவன்‌ பேசியே இருக்க வேண்டிய இல்லை. 
அப்படிப்‌ பேசியது அவனுக்கே ஆசீசரியமாக,த்‌ தான்‌ இருக்‌ 
தது. அவளுக்கும்‌ அது ஆச்சரியமாக இருக்கது. அவசிய 
மானபொழுது அவள்‌ வெட்கம்‌ நிறைந்த பார்வையுடன்‌ 
அவனை நிமிர்ந்து பார்த்தாள்‌, 


அவர்கள்‌ மனத்‌ திலிரும்‌ கைப்பற்றி அவர்களிருவரும்‌ 
பேசவில்லை. அவள எங்கே போய்க்கொண்டிரும்‌ தாள்‌ 
என்று கேட்டான்‌. இல்காலிடமிருந்து செய்தி ஏகாவது 
வந்ததா என்றுகேட்டான்‌. அ௮வசியமானதற்கு ௮இகமாக 
அவள்‌ வாய்‌ இறந்து எதுவும்‌ சொல்லவில்லை. அவள்‌ 
பேசியதம்‌ வழக்கப்படித்‌ தெளிவில்லாமல்‌ இருக்கது, 
அவள்‌ எங்கும்‌ போய்க்கொண்டிருக்கவில்லை. எங்கே 
வசித்துக்கொண்டிருந் தாள்‌ என்றெ கேள்விக்கும்‌ அவள்‌ 
பதில்‌ சரிவரச்சொல்லவில்லை. அவன்‌ பாவாடை ஓர 
மெல்லாம்‌ இழிந்து தொங்கிற்று என்று கவனித்தான்‌. 
அசுத்தமான அவள்‌ பெரிய கால்களில்‌ செருப்புக்கூட 
இல்லை, அவர்கள்‌ சம்பாஷணை ஓய்ந்தது. இருவரும்‌ 
மெளனமாக ஒருவர்‌ பக்க தீதில்‌ ஒருவர்‌ நடந்தனர்‌. 


25 


இருண்ட குகைபோல திறந்திருந்த ஒரு வாயிலி 
லிருந்து பலவித குரல்கள்‌ வெளியே எட்டின. அவர்கள்‌ 
அந்த வாயிலைத்‌ தாண்டும்போது, ஒரு பெரிய பருத்த 
ஸ்திரீ வெளியே ஓடிவந்தாள்‌. பாரபாஸைப்‌ பார்த்து 
உற்சாகமாகக்‌ கூவினாள்‌ அவள்‌. அவன்‌ குடிக்துவிட்டிருக்‌ 
தாள்‌. ஆனந்தத்துடனும்‌ உத்ஸாகத்துடனும்‌, பார 
பாஸைக்‌ கண்டதும்‌ அவன்‌ தன்‌ உருண்டு இரண்ட 
கால்களை ஆட்டிக்கொண்டு முன்வந்தாள்‌. உள்ளே வரச்‌ 
சொல்லி வருந்து அழைத்தாள்‌. அவள்‌ தயங்கினான்‌. 
கூடவக்த _அக்தப்‌ பெண்‌ பொருட்டு அவன்‌ கொஞ்சம்‌ 
வேட்கப்பட்டுத்‌ தடுமாறியது மாதிரியும்‌ இருக்‌,த.து. ஆனால்‌ 
அச்ச ஸ்திரி அவனைக்‌ கையைப்‌ பிடித்‌ திமுத்தாள்‌. இரு 
வரையும்‌ உள்ளே தள்ளிக்கொண்டு சென்றாள்‌. இரண்டு 
ஆண்களும்‌ மூன்று ஸ்திரீகளும்‌ உத்ஸாகமாகக்‌ குரல்‌ 
கொடுத்து அவனை வரவேற்றனர்‌. உள்ளே கவிந்திருக்த 
இருட்டில்‌ முதலில்‌ அவர்களை அவனால்‌ கண்டுகொள்ள 
முடியவில்லை. கண்ணுக்கு, இருட்டு பழகிய பிறகு தான்‌ 
உருவங்கள்‌ சரிவரத்‌ தெரிம்‌தன.  மேஜையண்டை 
அவனுக்குப்‌ பிரியத்துடன்‌ இடம்‌ ஒழித்து விட்டார்கள்‌ 
அவர்கள்‌. அவனுக்குக்‌ குடிக்க மது அளித்தார்கள்‌. ஒரே 
அமய த்தில்‌ எல்லோரும்‌ சேர்ந்து பேசினார்கள்‌. சிறையி 
லிருந்து அவன்‌ விடுவிக்கப்பட்ட து எவ்வளவு ௮ இருஷ்ட 
கரமான விஷயம்‌ என்றும்‌, அவனுக்குப்‌ பதில்‌ சிலுவையில்‌ 
சாக வேறு ஒருவன்‌ இடைத்‌ தது எவ்வளவு சிரம சாத்திய 
மான காரியம்‌ என்றும்‌ அவர்கள்‌ சொன்னார்கள்‌. அவர்‌ 
களும்‌ நன்றாகக்‌ குடிக்‌ துவிட்டிருக்கார்கள்‌. அவன்‌ 
அ.திருஷ்டத்தில்‌ பங்குகொள்ள அவர்கள்‌ தயாராக இருக்‌ 
தார்கள்‌. அவனைத்‌ தொட்டால்‌ ௮க்‌.த அதிருஷ்‌... ச.தில்‌ 
தங்களுக்கும்‌ பங்குடைக்துவிடும்‌ என்று அவர்களுக்கு 


26 


நம்பிக்கை, அந்த ஸ்திரிகளில்‌ ஒருத்தி அவன்‌ சட்டைக்குள்‌ 
கை விட்டு மயிரடர்ந்த அவன மார்பைத்‌ தொட்டாள்‌. 
அதைக்கண்டு அக்தப்‌ பருத்த ஸ்திரி விழுந்து விழுந்து 
சிரித்தாள்‌. 


அவர்களுடன்‌ பாரபாஸாும்‌ குடித்தான்‌. ஆனால்‌ 
அவன அதிகமாகப்‌ பேசவில்லை. ஆழ்க்‌ து ஒளிந்துகொள்ள 
விரும்பியது போன்ற கண்களால்‌ எங்கேயோ தூரப்‌ 
பார்வை பார்த்துக்‌ கொண்டு, நிமிர்ந்து குடித்துக்‌ 
கொண்டு உட்கார்ந்‌ இருந்தான்‌. அவன்‌ ஏதோ விசித்திர 
மாக இருப்பதாக அவர்களுக்குத்‌ தோன்றியது. அவன்‌ 
வழக்கமாகவே சில சமயம்‌ இப்படி இருப்பதுண்டு தான்‌. 


ஸ்இரீகள்‌ அவனுக்கு மதுவை ஊற்றி ஊற்றிக்‌ 
கொடுத்தார்கள்‌. அவன்‌ குடித்தான்‌. அவர்கள்‌ பேசு 
வதை மெளனமாகக்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்தான்‌. 
சம்பாஷணையில்‌ கூடியவரையில்‌ கலந்துகொள்ளாமலே 
யிருக்க முயன்றான்‌, 


கடைசியில்‌ என்‌, என்ன விஷயம்‌, ஏன்‌ அப்படி. இரும்‌ 
கான்‌ அவன்‌ என்று அவர்கள்‌ விசாரிக்கத்‌ தலைப்பட்‌ 
டார்கள்‌. ஆனால்‌ அந்தப்‌ பருத்த ஸ்திரி அவன்‌ கழுத்தில்‌ 
கையைப்‌ போட்டு,உரிமையுடன்‌, அவன்‌ சார்பில்‌ பேசினாள்‌. 
இவ்வளவு நாள்‌ அடைபம்டுக்கிடர்‌ தவன்‌, சாகக்கடெந் தவன்‌, 
பின்‌ எப்படி இருக்கமுடியும்‌ என்றாள்‌ அவள்‌. உயிர்த்‌ 
தண்டனை. விதிக்கப்பட்டவன்‌ என்ன சொன்னாலும்‌ 
செத்தவன்‌ தானே ? அவன்‌ தண்டனை ரத்து செய்யப்பட்டு 
விடுவிக்கப்பட்டாலும்‌ கூட அவன்‌ செய்தவன்‌ தான்டி 
செத்துப்‌ பிழைத்தவன்‌ என்று வேண்டுமானால்‌ சொல்ல 
லாம்‌. மற்றவர்களைப்போல இருக்க அவனால்‌ எப்படி 


27 


முடியும்‌ ? அவள்‌ சொன்னதைக்‌ கேம்டு மற்றவர்கள்‌ பல்லை 
யிளித்‌ தனர்‌. அவளுக்குக்‌ கோபம்‌ வந்தது, பாரபாஸையும்‌ 
பிளம்‌த உதடுள்ள அமற்‌,தப்பெண்ணையும்‌ தவிர மற்றவர்களை 
யெல்லாம்‌ அங்கிருந்து அடித்து விரட்டிவிடுவேன்‌ என்று 
பயமுறுத்‌இனாள்‌ அவள்‌. பிளந்த உதடுள்ள பெண்ணை 
அவளுக்கு முன்பின்‌ தெரியாது--ஆனால்‌ அவளைப்‌ 
பார்த்தால்‌ ஈல்லமா இரியாக இருந்தது என்றாள்‌ அவள்‌. 
இப்படித்‌ தங்களைப்‌ பார்‌ த்துப்‌ பேசிய ஸ்தி£யைப்பார்‌ தது 
விலாவலிக்கச்‌ சிரித்தனர்‌ அவர்கள்‌ இருவரும்‌, பிறகு 
சிரிப்பை அடக்கிக்கொண்டு, பாரபாசுடன்‌ குசகுசு வென்று 
ரகசியக்‌ குரலில்‌ ஒரு சம்பாஷணையை,த்‌ துவக்கினார்கள்‌. 
இருட்டியவுடன்‌ அவர்கள்‌ மீண்டும்‌ குன்றுகளுக்குப்‌ போவ 
தாகச்‌ சொன்னார்கள்‌. கொண்டுவந்த ஒரு ஆக்டுக்‌ 
குட்டியை கோயிலில்‌ பலியிடுவதற்காகத்தான்‌ அங்க 
னார்கள்‌-- அதைத்தவிர அங்கு அவர்களுக்கு வேறு வேலை 
ஒன்றும்‌ இல்லை. அதைக்‌ கோயிலில்‌ ஏற்றுக்கொள்ள 
மறுத்துவிட்டதால்‌, பலியாக இரண்டு வெள்ளைப்புறாக்களை 
அளித்துவிட்டார்கள்‌. ஆட்டுக்குட்டியை விற்றுவர்த 
காசுக்கு அவர்கள்‌ குடித்து, இந்தப்‌ பருத்த ஸ்‌.இரியின்‌ 
விடுதியில்‌ உத்ஸாகமாகப்‌ பொழுதைக்‌ கழித்துக்‌ கொண்‌ 
டிருக்‌ தார்கள்‌. அவனுக்காகவே காத்‌.திருந்தார்கள்‌ அவர்‌ 
கள்‌ என்றும்‌ சொல்லலாம்‌. அவர்களுடைய புது ரகசிய 
வாசஸ்தலம்‌ எங்றொர்தது என்றும்‌ சொன்னார்கள்‌ 
அவர்கள்‌. புரிர்‌துகொண்டமாதிரி பாரபாஸ்‌ இலையை 
யாட்டினானே தவிர, பதில்‌ ஒன்றும்‌ சொல்லவில்லை, 


பாசரபாஸாுக்குப்‌ பதில்‌ சிலுவையில்‌ உயிர்‌ நீத்த 
மனி தனைப்பற்றி ஸ்‌.இரீகளில்‌ ஒருத்தி பேச த்தொடங்கினாள்‌. 
அவரை அவள்‌ ஒருதரம்‌ பாச்‌ ததிறார்‌தாளாம்‌-—தெருவோடு 


28 


போகும்போதுதான்‌. அவர்‌ மஹா அறிஞர்‌ என்றும்‌, 
பின்னால்‌ நடக்கப்போவதை முன்கூட்டியே அறிந்து 
சொல்பவரென்றும்‌, ௮ இசயங்கள்‌ விளைவிப்பஇல்‌ வல்லவர்‌ 
என்றும்‌ அவரைப்பற்றி அவள்‌ கேள்விப்பட்டிருக் காள்‌. 
அதில்‌ ஒன்றும்‌ தவறில்லை ? எத்தனையோ பேர்வழிகள்‌ 
அப்படிப்பட்டவர்கள்‌ இருந்தார்கள்‌. வேறு எதற்காக 
வேனும்‌ தான்‌ அவரை சிலுவையில்‌ அறைம்‌ இருக்க 
வேண்டும்‌-௪ திர்காலத்தை அறிந்து சொன்ன தற்காகவோ 
அதிசயங்கள்‌ கிகழ்த்தியதற்காகவோ இருக்கமுடியாது. 
மிகவும்‌ மெலிந்தவர்‌, எலும்பும்‌ தோலுமாக இருந்தார்‌ 
என்பதுமட்டும்‌ அவளுக்கு ஈன்கு ஞாபகம்‌ இருக்கது. 
இன்னொரு ஸ்திரீ . அவரைப்பற்றிப்‌ பேசினாள்‌ ; அவள்‌ 
அவரை நேரில்‌ பார்‌ த.தஇல்லை ; ஆனால்‌ அவரைப்பற்றிக்‌ 
கேள்விப்பட்டிரும்‌ தாள்‌. கோயில்‌ இடிந்து விழுந்துவிடும்‌ 
சன்‌ றம்‌, ஜெரூஸலம்‌ பூகம்பத்தால்‌ அழிந்துவிடுபென்றும்‌. 
பூமியும்‌ வானமும்‌ இக்கிரையாகிவிடும்‌ என்றும்‌ அவர்‌ 
ஜோசியம்‌ சொன்ன தாக அவள்‌ கூறினாள்‌. பைத்தியக்‌ 
காரத்தனம்‌ தான்‌ அத அதற்காக அவர்‌ சிலுவையில்‌ 
அறையப்பட்டிறாக்தால்‌ அதில்‌ ஆச்சரியம்‌ ஒன்‌.றும்‌ இல்லை. 
ஆனால்‌ மூன்றாவது ஒரு ஸ்திரீ சொன்னாள்‌. அவர்‌ 
ஏழைகளின்‌ ஈண்பர்‌ என்றும்‌ ஏழைகள்‌ தான்‌ ஸ்வர்க்கத்‌ 
துக்குப்‌ போவார்கள்‌ என்றும்‌ அவர்‌ சொன்னதாகச்‌ 
சொன்னாள்‌. கடவுளின்‌ ராஜ்யத்தில்‌ ஏழைகளுக்குத்‌ 
தான்‌ மதிப்பு என்று அவர்‌ சொன்னது அந்த விலை 
மகளுக்கு கேலிக்கு விஷயமாகத்தான்‌ இருந்தது. 
உண்மையாக இருந்தால்‌ நன்றாக த்தான்‌ இருக்கும்‌. 
பாரபாஸ்‌ அவர்கள்‌ பேசுவதைக்‌ கேட்டுக்கொண்டு 
உட்கார்ந்‌ இருக்கான்‌. எங்கேயோ தூரத்திலிருப்பவன்‌ 


29 


போல இல்லை அவன்‌. ஆனால்‌ சிரிப்போ புன்சிரிப்‌போ 
வரவில்லை அவனுக்கு. பருத்த ஸ்திரீ அவன்‌ கழுத்தில்‌ 
கைபோட்டு அணைத்துக்கொண்டு, கொஞ்சலாக, அவ 
னுக்குப்‌ பதில்‌ யார்‌ செத்துப்போனால்‌ என்ன ? அவன 
பிழைத்தால்‌ சரிதான்‌. மற்றவனைப்பற்றி எனக்கென்ன 
கவலை என்றாள்‌ அவள்‌. இறந்தது வேறு யாரோ தானே 
_பாரபாஸ்‌ அல்ல--அ௮ு.கான்‌ முக்கியம்‌, 


பிளவுபட்ட உதட்டுடன்‌ கூடிய பெண்‌ கூனிக்‌ குறுகிக்‌ 
கொண்டு எதையும்‌ கவனிக்காதவள்‌ போல்‌ உட்கார்ந்‌ 
இருந்தாள்‌ முதலில்‌, பிறகு சிலுவை.பில்‌ இறக்‌ தவரைப்‌ 
பற்றி அவர்கள்‌ பேசியதை மிகவும்‌ கவனமாகச்‌ கேட்டாள்‌, 
இப்போது அவள்‌ விசித்திரமாக நடந்து கொண்டாள்‌, 
எழுந்து நின்றாள்‌ அவள்‌. தெருவிலிருந்து தன்னோடு 
வந்தவனை முகத்தில்‌ ஒரு வெறுப்புடனும்‌ அருவருப்‌ 
புடனும்‌ பார்த்தாள்‌. வெளிரிட்டு மெலிந்திருக்‌ த அவள்‌ 
மூகம்‌ வெறுப்பால்‌ மாறியது. விசித்திரமான குரலில்‌, 
மூக்கால்‌ பேசுபவள்போல 1! பாரபாஸ்‌ !'' என்றாள்‌. 


இதிலே பிரமாதமான விசித்திரம்‌ எதுவுமில்லை, 
அவன்‌ பெயரைச்‌ சொல்லி அவள்‌ கூப்பிட்டாள்‌-—அவ 
வளவுசான்‌. ஆனால்‌ எல்லோரும்‌ ஆச்சரியத்துடன்‌ 
அவனைப்‌ பார்த்தனர்‌. பாரபாஸாக்கும்‌ அது விசித்திர 
மாகத்தான்‌ இருந்தது. அவளை சேரில்‌ பார்க்க விரும்‌ 
பாதவன்போல கண்களை அங்கும்‌ இங்கும்‌ ஓடவிட்டுக்‌ 
கொண்டு உட்கார்க்இருந்தான்‌. எதற்காக அவன்‌ 
பயப்படவேண்டும்‌ என்பது அவர்கள்‌ யாருக்கும்‌ தெரிய 
வில்லை ஆனால்‌ அதனால்‌ என்ன? அதையெல்லாம்‌ 
கவனித்துக்கொண்டு பொழுதைப்‌ போக்குவானேன்‌. 


30 


பாரபாஸ்‌ ஈல்ல தோழன்‌. கான்‌ எனினும்‌ லெ சமயங்களில்‌ 
அவன்‌ விசித்திரமாக துதான்‌ டந்து கொள்வான்‌ அதனா 
லென்ன ? உண்மையில்‌ அவன்‌ மனத்திலிறாற்‌தது என்ன 
எனபதை யாருமே அறிய மாட்டார்கள்‌. 


எழும்‌தவன மண்‌ தரையில்‌ விரித்‌திரும்‌த பாயின்மேல்‌ 
சுருட்டி. மடக்கிக்கொண்டு மீண்டும்‌ உட்கார்ந்துவிட்டான்‌. 
எரி,தீதுவிடும்போல அவன்‌ கண்கள்‌ அவனையே பார்த்துக்‌ 
கொண்டிருந்‌ தன. 


பருத்த ஸ்திரி போய்‌, பாரபாஸுக்கு உணவு 
கொணர்ந்து வைத்தாள்‌. அவன்‌ பசியால்‌ வருக்இனான்‌ 
என்கிற எண்ணம்‌ போலும்‌ அவளுக்கு, அதிகாரத்தி 
விருக்கும்‌ அழுக்குப்‌ பன்றிகள்‌ அவனுக்கு உணவே 
தராமல்‌ பட்டினி போட்டிருப்பார்கள்‌. ரொட்டியும்‌ உப்பும்‌ 
உலர்ந்த மாமிசமும்‌ கொணர்ந்து அவன்‌ மூன்‌ வைத்தாள்‌. 
ஆனல்‌ அவன்‌ கொஞ்சமாகத்தான்‌ உணவருக் இனான்‌. 
மிச்ச மிருந்ததை பிளந்த உகட்டுக்‌ காரியிடம்‌ 
தந்தான்‌. ஒரு வாய்‌ சாப்பிடுவ தற்குள்ளாகவே திருப்தி 
யடைந்துவிட்டது போல இருந்தது. அந்த உணவை 
அள்ளித்‌ இன்றாள்‌ அந்தப்‌ பெண்‌; ஒரு மிருகம்‌ இரை 
தின்பதுபோல வேகமாகச்‌ இன்றாள்‌; பிறகு வீட்டைவிட்டு 


வெளியேறிவிட்டாள்‌. இடீரென்‌ று அவளை அங்கு காண 
வில்லை. 


எப்படிப்பட்ட பெண்‌ அவள்‌ என்று மற்றவர்கள்‌ 
தங்களுக்குள்‌ விசாரித்துக்‌ கொண்டார்கள்‌. ஆனால்‌ 
யாரும்‌ பதில்‌ தரவில்லை. பாரபாஸ்‌ எப்பவுமே எவரையும்‌ 
ரகசியமாக வைத்துக்கொள்பவன்‌ தான்‌. தன்‌ விஷயங்கள்‌ 


31 


பற்றி எதையும்‌ அவன்‌ வாய்‌ இறந்து சொல்லிவிட 


மாட்டான்‌. 


ஸ்திரீகள்‌ பக்கம்‌ திரும்பி பாரபாஸ்‌ கேட்டான்‌, 
“ அந்தப்‌ பிரசங்‌க-அவர்‌ எந்த மாஇரி அதிசயங்கள்‌ 
நடத்தினார்‌ ? எந்த மாதிரிக்‌ கொள்கைகளை எடுத்துச்‌ 
சொன்னார்‌. 


தெரிம்‌தவரையில்‌ அவர்கள்‌ சொன்னார்கள்‌ : அவர்‌ 
வியா இயஸ்தர்களை சொஸ்தப்படுத்தினார்‌. பேய்‌ பிசாசு 
களை அடித்து விரட்டினார்‌. இறந்தவர்களைப்‌ பிழைக்க 
வைத்த தாகக்கூடச்‌ சொல்லிக்‌ கொள்வார்கள்‌. அனால்‌ 
. அது நிஜமாக இருக்காது-இருர்கமா ? எந்த மரதரிக்‌ 
கொள்கைகளை அவர்‌ எடுத்துச்‌ சொன்னார்‌ என்பது அவர்‌ 
களுக்குத்‌ தெளிவாகத்‌ தெரியாது. ஒருத்‌.இி ஒரு கலியா 
ண த்தைப்‌ பற்றிச்‌ சொன்னாள்‌--௮து அவர்‌ கொள்கையை 
ஸ்தாபிக்க அவர்‌ சொன்ன கதை என்றாள்‌--கலியாண,த்‌ 
துக்குப்‌ பெரிதாக விருந்து ஏற்பாடா கியிருந்த து. ஆனால்‌ 
விரும்தாளிகள்‌ யாரும்‌ வரவில்லை. தெருவோடு போகிற 
வர்களை எல்லாம்‌ அழைத்து வந்தார்கள்‌ பிச்சைக்‌ 
காரர்கள்‌, ஏழைகள்‌, பட்டினிடெப்பவர்கள்‌ என்று பலரைக்‌ 
கொணர்க்தார்கள்‌. கந்தல்‌ அணிக்திருக்‌ தவர்கள்‌ தான்‌ 
அவர்கள்‌ எல்லோரும்‌, விருந்‌ களித தவனுந்கும்‌ கோபம்‌ 
வந்துவிட்ட கா என்னவோ-ககையின்‌ முடிவு கதை 
சொன்னவளுக்குச்‌ சரிவரத்‌ தெரியவில்லை. விடர்மல்‌ 
கவனித்துக்‌ கேட்டான்‌ பாரபாஸ்‌. ஏதோ அதிசயமான 
விஷயத்தைச்‌ சொல்லக்‌ கேட்பவன்போல. ஸ்திரிகளில்‌ 
ஒருத்தி அவர்‌ அவ,தாரபுருஷ்ன்‌ என்று தன்னைப்பற்றி 
நினைத்தார்‌ என்று சொன்னாள்‌. அப்படித்தான்‌ இருக்க 


32 


வேண்டும்‌ என்றாள்‌. தன்னுடைய சிவந்த தாடியை உருவிக்‌ 
கொண்டு பாரபாஸ்‌ சிர்தனையில்‌ ஆழ்ம்தவனா5 உட்கார்க்‌ 
இருந்தான்‌. “அவதார புருஷா? இராது இருக்கவே 


முடியாது” என்று தனக்குள்‌ முணுமுணுக்குக்‌ 
கொண்டான. 
“்‌ அப்படியெல்லாம்‌ இருக்கமுடியாது!” என்றான்‌ 


ஆண்களில்‌ ஒருவன்‌, * அப்படியிருந்தால்‌ அவரைச்‌ 
சிலுவையில்‌ அறைந்து கொன்றிருக்கவே முடியாது, 
அப்பன்‌ பெயர்‌ தெரியாத அஇகாரிகளெல்லாம்‌ உடனேயே 
செத்து விழும்‌ திருக்கமாட்டார்களா ? அவதார புருஷன்‌ 
என்றால்‌ அவர்‌ எப்படி என்று இந்த ஸ்திரிக்குத்‌ 
தெரியாது. 


“அவர்‌ அவதார புருஷனாக இருந்தால்‌, சலுவையி 
லிருந்து இறங்கி வந்து எல்லோரையும்‌ இர்த்துக்கட்டி 
யிருக்கமாட்டாரா ? 


“அவதார புருஷரை சிலுவையில்‌ அறைத்து 
கொல்வது என்பது நடக்குமா என்ன ?” 


பெரிய கையில்‌ தாடியை வைத்துக்கொண்டு பாரபாஸ்‌ 
மண்‌ தரையைப்‌ பார்த்துக்‌ கொண்டு உட்கார்ந்‌ இரும்‌ தான்‌. 
“ இராது, அவர்‌ அவ தார புருஷகை இருக்கவேமுடியா து." 


அவன விலாவில்‌ ஒரு குத்துக்‌ குத்து அவன்‌ ஈண்பர்‌ 
களில்‌ ஒருவன்‌ சொன்னான்‌: “குடி குடி! ஏன்‌ முணு 
முணுத்துக்கொண்டு பிரமை பிடித்தவன்‌ மாதிரி இப்படி 
உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய்‌?'' இப்படி அவன்‌ துணிச்து 


55 


செய்ததே எதிர்பாராது விஷயம்தான்‌.  பாரபாஸிடம்‌ 
இப்படியெல்லாம்‌ விளையாட யாருக்கும்‌ துணிவு வராது, 
பாரபாஸ்ூட ஏதோ தன்னை மறக்குவனாக ஒரு 
வாய்‌ மது அருந்தி விட்டு, கோப்பையைக்‌ கீழே வைத்து 
விட்டு மீண்டும்‌ சிர்தனையில்‌ ஆழ்ம் தான்‌. பெண்களில்‌ 
ஒருத்து மீணடும்‌ கோப்பையை நிரப்பினாள்‌ -- மீண்டும்‌ 
அருந்தத்‌ தூண்டினாள்‌. மது போதை ஏற்பட்டிருக்கலாம்‌ 
அவனுக்கு -- எனினும்‌ அவன்‌ சிந்தனைகள்‌ இன்னமும்‌ 
எங்கேயோதான்‌ இருந்தன. முழங்கையால்‌ மீண்டும்‌ 
அவனை முட்டினான்‌ அந்த மனிதன்‌. 


£ வர! இன்னும்‌ குடி" இன்பத்தை நுகரு, ஏன்‌ 
இப்படித்‌ துயரில்‌ மூழ்கெடெகறைய்‌! உயிருடன்‌ தப்பியது 
பற்றி நீ சந்தோஷப்படவேண்டாமா? சிலுவையில்‌ 
அறைந்து உயிர்‌ நீத்திருந்தால்‌, ஈண்பர்கள்‌ ஏது, மது 
ஏது? இத்தனை மேம்‌ அழ வேண்டிதாக இருக்கும, 
தப்பியது பற்றிச்‌ சந்தோஷப்பரி, இது மல்லது 
இல்லையா? உயிருடனிருக்கிறாய்‌? மதுவை அருந்து 
ஆனந்தி, காப்பாற்றப்பட்டுவிட்ட நீ சம்‌ தோஷமாக இருக்க 
வேண்டாமா? பாரபாஸ்‌, உயிர்‌ இருக்கிறது உனக்கு. 


“ ஆமாம்‌! ஆமாம்‌/ நிஜம்தான்‌, ம்‌..." என்றான்‌ 
பாரபாஸ்‌, 


இப்படியாக அவன்‌ பார்வை எங்]கா இருந்ததையும்‌, 
அவன்‌ சிச்களைகள்‌ ஏங்கோ இருந்ததையும்‌ சரிப்‌ 
படுத்த அவர்கள்‌ முயன்றார்கள்‌. அவன்‌ மீண்டும 
சாதாரண மனிதனாகிவிட வேண்டும்‌ என்று எண்ணி 
அ.த.ற்கானபடிப்‌ பேச்சுக்‌ கொடுத்தார்கள்‌. அவர்கள்‌ 
8 


34 


குடித்துககொண்டு, பலி விஷயங்களைப்பற்றிப்‌ பேசிக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. இனிமேல்‌ அவன்‌ சாதாரணமாக 
இருப்பான்‌ என்று அவர்கள்‌ எண்ணினார்கள்‌. 


இப்படி அவர்கள்‌ பேசிக்‌ கொண்டிருக்கும்போது, 
அவன்‌ திடீரென்று விசித்திரமான ஒரு கேள்வி கேட்டான்‌, 
இன்று நண்பகலில்‌ இருட்உற்றே அதைப்பற்றி 
அவர்கள்‌ எனன நினைத்தார்கள்‌ என்று கேட்டான்‌ அவன்‌, 
சூரியன்‌ ஒளியிழந்து கொஞ்சநேரம்‌ இருந்ததே அதைப்‌ 
பற்றி அவர்கள்‌ என்ன நினைத்தார்கள்‌ என்று கேட்டான்‌. 


“்‌ இருட்டா? இருட்டிற்றா? ஏது? எப்போ !” என்று 
ஆச்சரியத்துடன்‌ அவனைப்‌ பார்த்தார்கள்‌. 8 அப்படி 
ஒன்றும்‌ இருட்டவில்லையே! இருட்டாக எப்போ இருந்தது.” 


* ஆறாவது மணியடிக்கபோது/'” 


“சே! சே! அசட்டுப்‌ பேச்சு! அப்படி ஒன்றும்‌ 
இருட்டினகாகத்‌ தெரியவில்லையே 7” 

நம்பாமல்‌ ஒவ்வொருவர்‌ முகத்தையும்‌ பார்த்தான்‌ 
பாரபாஸ்‌, ஒர குழப்பமாகஇருந்தது அவனுக்கு, இருட்டிய 
தாக அவர்களில்‌ யாரும்‌ கங்னிக்கவில்லை -- இருட்டவே 
யில்லையே என்று சொன்னார்கள்‌ அவர்கள்‌. ஜெருஸலத் தில்‌ 
எங்கும்‌ அன்று இருட்டவில்லை என்றார்கள்‌, உண்மை 
யாகவே அவன இருட்டியதாக மம்பினானணா என்ன? ஈண்‌ 
பகலில்‌ இருட்டிற்றா? விசிக இரம்‌தான்‌! சிறையில்‌ பல காள்‌ 
அடைபட்டுகடெந்தது அவன்‌ கண்களை பாதித்து 


விட்டோ என்னவோ! கண்ணில்தான்‌ கே ரளாறோ 


35 


என்னவோ ? இருட்டவேயில்லையே/ கண்தான்‌ பழதாகி 
யிருக்ச வேண்மெ! வெளிச்சக்‌ துக்குப்‌ பழகாத கண்கள்‌ 
இருட்டிவிட்ட தாக எண்ணியிருக்கவேண்டும்‌ என்றாள்‌ 
பருத்த ஸ்திரி, அதில்‌ ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை, 


அவர்களை அவகம்பிக்கையுடன்‌ பார்‌ த்தான்‌ பாரபாஸ்_ 
ஏதோ ஒரு விஷய இல்‌ ஒரு ஆறுதல்‌ ஏற்பட்டமா இரியும்‌ 
இருந்தது, நிமிர்க்து உட்கார்ந்துகொண்டு கையை நீட்டிக்‌ 
கோப்பையை எடுத்து அடிவரையில்‌ ஒரே வாயாக அருந்த 
விட்டான்‌. பிறகு கோப்பையை மேஜைமேல்‌ வைக்காமல்‌, 
கையில்‌ வைத்துக்கொண்டே இன்னும்‌ கொஞ்சம்‌ மதுவுக்கு 
நீட்டினாள்‌. உடனேயே மதுகிடை ச்தது; எல்லோரும்‌ திருப்தி 
யுடன்‌ குடித்தார்கள்‌. மதுவை ரசித்து அருந்தத்‌ தொடங்‌ 
கினான அவன்‌. முன்னெல்லாம்‌ போல அவன்‌ பூரணமாக 
மதுவை ரஸிக்க ஆசம்பித்துவிட்டான என்று கண்ட மற்ற 
வர்களுக்குத்‌ இருப்தியாக இருக்கது. அவன்‌ மனோபாவம்‌ 
இருள்‌ நீங்கு எப்பொழுதும்‌ போலாகிக்‌ கொண்டிருக்க து 
“என்பதுபற்றி ௮வன்ஈண்பர்கள்‌ சந்தோஷப்பட்டனர்‌. அ.இக 
மாக இப்பொழுதும்‌ பேசவில்லை அவன்‌. எனினும்‌ சிறையில்‌ 
எப்படி எப்படி இருந்தது என்று இரண்டொரு வார்‌ த்தை 
களில்‌ சுருக்கமாகச்‌ சொன்னான்‌. கராகாவஸ்‌ தயை அனுப 
விததுவிட்டவ போலப்‌ பேசினான்‌. எப்படியோ தப்பித்துக்‌ 
கொண்டி விட்டானே-—_அது பெரிதில்லையா ! பிடித்துக்‌ 
கொண்டால்‌ அதிகாரிகள்‌ விட்டு விடமாட்டார்களே! 
அவர்கள்‌ பிடியிலிருக்‌ து தப்பியது பெரிய காரியம்‌ இல்லையா? 
அ.இருஷ்டக்காரன்‌ தான்‌ அவன்‌ ! சிலுவையில்‌ உயிர்‌ 
போய்விமிம்‌, நிச்சயம்‌ என்று முதலில்‌ காத்திறாந்தான்‌ 
அவன்‌, பாஸோவர்‌ விருந்து சமயத்தில்‌ யாராவது ஒரு 
கைதியை விடுதலை செய்வார்கள்‌ என்பது எதிர்பார்க்கப்‌ 


36 


பட்ட விஷயம்‌ சான்‌ எனினும்‌ அது அவனாக இருந்தது 
அதிருஷ்டம்‌ தான்‌. மிகவும்‌ பிரமாதமான சைத்தான்‌ சார்‌ 
பான அதிருஷ்டம்‌ தான்‌. அப்படித்தான்‌ அவனும்‌ 
எண்ணினான்‌ சை;த்‌,தானின்‌ உதவியில்லாமல்‌ அவன்‌ 
ப்பிபிருக்கமுடியுமா ? அவனை விலாவில்‌ குத்தி, முதுகில்‌ 
கட்டி மற்றவர்கள்‌ குடி.வெறியில்‌ பாராட்டியபோது அவனும்‌ 
முழுறன தீதுடன்‌ அந்த வெறியில்‌ கலந்துகொண்டான்‌, 
அதிகம்‌ பேசவில்லை எனினும்‌ அவன்‌ மனத்தில்‌ இருந்த 
உத்ஸாகம்‌ தெளிவாகத்‌ தெரியக்கெந்தது. ஒவ்வொரு 
வருடனும்‌ குடித்தான்‌ ௮அவன்‌--முக த்தை அவர்கள்‌ முகத்‌ 
கோடு சேர்த்துக்கொண்டு பேசினான்‌. ஒருவர்‌ பேல்‌ 
ஒருவர்‌ உஷ்ணமான மூச்சுக்‌ காற்று வீச அவர்கள்‌ தங்கள்‌ 
சந்தோஷ கைக, பாரபாஸின்‌ அதிருஷ்டம்‌ பற்றித்‌ தங்கள்‌ 
திருப்தியைக்‌ தெரிவித்தார்கள்‌ : மது போதை ஏற ஏற 
அவன்‌ கன்‌ அசா தாரண த்துவ த்தை மறந்துவிட்டு உருகத்‌ 
தொடங்கினான்‌. கொஞ்சம்‌ கொஞ்சமாக அவனுக்கும்‌ 
வேகம்‌ களம்பியது. உஷ்ண த்தால்‌ பாதிக்கப்பட்டவனாக 
உடைகளை அவிழ்‌, தீதுவிட்டுக்‌ கொண்டான்‌. மற்றவர்களைப்‌ 
போல, அவனு. தன்‌ஆஸன த்தில்‌ படுக்கிறமா இரி சாய்ந்து 
கொண்டான்‌. பிறகு ஆனக்கப்படக்‌ தொடங்கி விட்டான்‌ 
என்பது தெரிந்தது. அருகில்‌ இருக்க ஸ்‌ இரியின்‌ இடுப்பில்‌ 
கைவைத்து இழுத்து அணைத்துக்மொண்டான்‌, அவளும்‌ 
சிரித்துக்கொண்டு, அவன்‌ கழுத்தில்‌ கை போட்டு கட்டிக்‌ 
கொண்டாள்‌. அவளிடமிருந்து விடுவித்து அவனை அந்தப்‌ 
பருதீத ஸ்திரி கட்டிக்கொண்டாள்‌. சிறையிலிருந்து வெளி 
வந்த பிறகு இப்போதுதான்‌ தன்‌ காதலன்‌ தனக்குக்‌ 
கிடைத்தான்‌ என்று சொல்லி அவனைக்‌ கட்டியணைந்துக்‌ 
கொண்டாள்‌ அவள்‌. அசட்டுத்தனமாக இருட்டு, சூரிய 
ஒளி மறைந்து விட்டது என்றெல்லாம்‌ பைத்தியக்காரத்‌ 


37 


தனமாக நம்பிக்கொண்டு அவன்‌ பொழுது போக்குவது 
பிசகு கூடாது! கூடாது! என்று கொஞ்சினாள்‌ உடல்‌ 
பரு,த்தவள்‌. அவனை இழுத்து ௮ணை,க்து உடம்பெல்லாம்‌ 
தடித்துத்‌ தொங்கிய தன்‌ உதடுகளால்‌ முத்தமிட்டாள்‌, சப்‌ 
சிப்‌ என்று சப்தம்டட முத்தமிட்டாள்‌ அவள்‌. பருத்த 
விரல்களால்‌ அவன்‌ கழுத்துச்‌ சைமடிப்புகளை சீ தடவிக்‌ 
கொடுத்தாள்‌.அவன்‌ சிவந்‌த,தாடி மயிரைக்‌ கோதிவிட்டாள்‌, 
அவன்‌ மீண்டும்‌ பழையமா இரியாகிவிட்டது பற்றி எல்லோ 
ருக்குமே இருப்‌ இதான்‌. ஈல்லதனமாகக்‌ கவலைகளையும்‌ 
மரண கஷ்டங்களையும்‌ மறந்துவிட்டு, விளையாட்டுப்‌ புத்தி 
யுடன்‌ அவள்‌ இருப்பது எல்லோருக்குமே இருப்‌ தியளி தத து. 
முழுமன த்துடன்‌ கிஷ்கவலையாக இப்போது எல்லோரும்‌ 
குடிக்க, த் தொடங்கினார்கள்‌. குடிக்கக்குடிக்க அவர்கள்‌ பேச்சு 
வேகமும்‌ அதிகரித்தது வார்த்தைகளைச்‌ சரிவரஉச்சரிக்கா 
விட்டாலும்கூட வேகமாகப்‌ பேசினார்கள்‌. எதைப்பற்றியும்‌ 
விவாதம்‌ இல்லாமல்‌ ஒத்துக்கொண்டு போகிற மனோ 
பாவ த்திலிரும்‌, தார்கள்‌ அவர்கள்‌. நல்ல பொழுதாகப்‌ 
போய்க்கொண்டிரறுக்கிறது என்பது அவர்கள்‌ எண்ணம்‌. 
அவர்களுக்கு வெறியூட்ட மதுவிருந்தது, பெண்களின்‌ 
நெருக்கமும்‌ இருந்தது. அவர்களில்‌ அகேகமாக 
எல்லோருமே பல மாதங்களாக ம.து அருந்தா,தவர்கள்‌. 
காதலை அனுபவிக்கா தவர்கள்‌. இத்தனை காளாக 
இல்லாததற்குமாகச்‌ சேர்த்து வைத்து இப்போது 
அனுபவித்துவிடவேண்டு மென்றெ கட்சியைச்‌ சேர்ந்த 
வர்கள்‌ அவர்கள்‌, சீக்கிரமே அவர்கள்‌ மீண்டும்‌ மலை 
களுக்குப்‌ போய்விடுவார்கள்‌. அதிக நேரம்‌ இல்லை 
அவர்களுக்கு, எதையும்‌ அனுபவிக்க. ஜெரூஸலகத்தில்‌ 
இருக்கிற நேரத்தைக்‌ கொண்டாட வேண்டும்‌ அவர்கள்‌. 
அதுமட்டுமல்ல, பாரபாஸின்‌ விடு தலையையும்‌ கொண்டாட 


38 


வேண்டும்‌ அவர்கள்‌, காரமான புளித்த பதுவை 
அருந்து அவர்கள்‌ போதையேற்றிக்‌ கொண்டார்கள்‌. 
பருத்த ஸ்திரியைத்‌ தவிர மற்ற பெண்களை யெல்லாம்‌ 
மாறிமராறிக்‌ கட்டியணத்து சரஸமாடினார்கள்‌. உள்ளே 
மிரும்க ஒரு இரைக்குப்‌ பின்னால்‌ அந்தப்‌ பெண்களை 
ஒருவர்‌ பின்‌ ஒருவராக இழுத்துச்‌ சென்று அனுபவித்‌ 
கார்கள்‌. முகம்‌ சிவந்து கறுக்க, மேல்மூச்சு கீழ்மூச்சு 
வாங்க அவர்கள்‌ சிறிது நேரங்‌ கழித்து வெளியே வந்து 
மீண்டும்‌ குடித்தார்கள்‌. எதையும்‌ பூரணமாக 
அனுபவித்துச்‌ செய்வது அவர்கள்‌ வழக்கம்‌. அந்தப்‌ 
படியே இப்பவும்‌ செய்தார்கள்‌. பலவிதமான தஇருப்திச்‌ 
சப்‌, தங்களுடன்‌ எல்லாவற்றையும்‌ செய்தார்கள்‌. 


இப்படி இருட்டுகிற வரையில்‌ நடந்தது. பிறகு 
அந்த இரண்டு ஆண்களும்‌ எழுந்து போக நேரமாகி 
விட்டது என்று இளம்பினார்கள்‌. தங்கள்‌ ஆட்டுத்‌ 
தோல்களை எடுத்து மேலே போட்டுக்கொண்டு, ஆயு தங்‌ 
கைச சரியாக மறைத்து வைத்துக்கொண்டு, விடை 
பெற்றுக்கொண்டு பதுங்கிப்‌ பதுங்கித்‌ தெருவிலே நடந்து 
மறைந்தார்கள்‌ அவர்கள்‌, கருவிலே இருட்டத்‌ 
தொடங்கி விட்டது. இரைக்குப்‌ பின்னால்‌ போய்ப்‌ படுத்து 
மூன்று ஸ்‌,திரிகளும்‌ உறங்கிவிட்டார்கள்‌. அலுப்பு மட்டு 
மல்ல; குடி போதையில்‌ அவர்கள்‌ ஸ்தம்பித்துக்‌ 
கடந்தார்கள்‌. இப்பொழு து பாரபாளையும்‌ அம்‌ தப்‌ பருத்த 
ஸ்திரியையும்‌ தனிர வேறு யாருமில்லை அங்கு, ஈரமும்‌ 
அனுபவித்துவிட்டு உறங்க நேரமாகவில்லையா என்று 
கேட்டாள்‌ அம்ழப்‌ பருத்த ஸ்திரி, இத்தனை நாள்‌ கஷ்டப்‌ 
பட்ட பிறகு இந்த ஆனந்தம்‌ நூறு மடங்காகத்‌ தோன்ற 
வில்லையா என்று பேட்டாள்‌ அவள்‌. உலகில்‌ இதற்டோக 


39 


ஆனக்தகம்‌ ஏதென்றாள்‌ அவள்‌. சிலுவையில்‌ உயிர்‌ துறக்க 
விருந்து ஒருவனுடன்‌ சுப்பதை ? சிறையில்‌ இவ்வளவு 
வாடிய ஒருவனுடன்‌ சுகிப்பதை அவன்‌ வரவேற்கத்‌ 
தயாராக இருந்தாள்‌. அவனை மாடிக்கு அழைத்துச்‌ 
சென்றான்‌. பனை ஓலைக்‌ கூரை போட்ட ஒரு அறை 
கோடை நாட்களுக்கு என்று அவள்‌ தயார்‌ செய்து 
வைத்‌இருக் காள்‌. அவர்கள்‌ படுத்தார்கள்‌. அவனுக்கு 
ராக்ஷஸ வேகம்‌ பிறப்பதுபோல இருக்கது. அவளுடைய 
மாம்ச பிண்டத்தை விட்டு நகர மானமில்லா தவன்‌ போல 
அவன்‌ அவளைந்‌ கட்டியணைத்து அனுபவித்தான்‌. சற்றுப்‌ 
புறத்தில்‌ எதையும்‌ கவனியாமல்‌ அவர்கள்‌ விஷய 
சுகத்தில்‌ ஈடுபட்டார்கள்‌.  கள்ளிரவுக்கு மேல்தான்‌ 
அவர்களுக்கு சுயப்பிரக்ளை வந்தது. 


கடைசியில்‌ ஒரு வழியாக இருவரும்‌ அலுத்து 
விட்டார்கள்‌. ஒருக்களித்துப்‌ படுத்து அவள்‌ உடனேயே 
தாங்க ஆரம்பித்து விட்டான்‌. வியர்வை வேடம்‌ வீசிய 
அவள்‌ உடலுக்குப்‌ பக்கத்தில்‌ ஒண்டிக்கொண்டு படுத்‌ 
இருந்தான்‌ அவன்‌. பனை ஓலைஈளுக்கிடையில்‌ தெரிந்த 
வானத்தைப்‌ பார்த்துக்‌ கொண்டு இடந்தான்‌. நடுச்‌ 
சிலுவையில்‌ அறையப்பட்டு உயிர்‌ நீத்த மனிதரைப்‌ பற்றிச்‌ 
சிக்தித்‌.துக்கொண்டு டெக்கான்‌; சிலுவை மலையில்‌ நடந்த 
தெல்லாவற்றையும்‌ பற்றித்‌ தனக்குத்தானே ஞாபகப்‌ 
படுத்திக்‌ கொண்டான்‌. அந்த அதிசயமான இருட்டு 
எப்படி அச்சமயம்‌ ஏற்பட்டது. என்று சிர்தித்தான, 
நிஜமாகவே இருட்டிற்றா ? அல்லது வெறும்‌ பிராக்இு கானா 
அது என்று தன்னையே கேட்டுக்‌ கொண்டான்‌; 
நிஜமாகவே அந்த இருட்டை அவன்‌ கற்பனைதான்‌ 
செய்து கொண்டானோ ? ஈகரில்‌ இருட்டவில்லை; கொல்‌ 


40 


கோதா மலைமேல்‌ மட்டும்‌ இருட்டிற்றோ ? அப்போது 
உண்மையில்‌ அங்கு இருட்டத்‌தான்‌ இருட்டிற்று. காவல்‌ 
வீரர்கள்கூடப்‌ பயந்து போய்‌, ஆயுதங்களைத்‌ தூக்கிக்‌ 
கொண்டு, வளைந்து நின்று காவல்‌ புரிக்தார்களே; அது 
கற்பனையுமல்ல ; மனப்‌ பிராற்‌தியுமல்ல. அவ்வளவுமா 
கற்பனை ? அவனுக்குப்‌ புரியத்தானில்லை. நடந்ததற்கு 
அர்த்தம்‌ என்ன என்று அவனால்‌ கண்டு கொள்ள 
முடியவில்லை. 


சிலுவையில்‌ உயிர்‌ நீத்த அந்த மனிதரைப்பற்றி 
மறுபடியும்‌ நினைத்தான்‌ அவன்‌. அவர்‌ உருவத்தை 
ஞாபகப்படுத்திக்‌ கொண்டான்‌. கண்கள்‌ திறந்திருக்க, 
தூங்க முடியாமல்‌, பக்கத்தில்‌ இடந்த மாமிச பர்வதத்‌ 
துடன்‌ உரசிக்கொண்டு, அவரைப்பற்றி எண்ணினான்‌ 
அவன்‌, கரய்ந்‌த பனை ஓலைக்கப்பால்‌ வானம்‌ தெரிந்தது 
ந௩ட்ச,க்‌,திரங்கள்‌ எதுவும்‌ தெரியவில்லை எனினும்‌ தெரிக்தது 


வானமாகத்தானே இருக்கவேண்டும்‌ / இருட்டுத்தான்‌ 
காணக்‌ கிடந்தது. 
கொல்கோதா மலையில்‌ மட்டுமல்ல இப்போது 


மற்ற எல்லா இடங்களிலுமே இருள்‌ கவிழ்ந்து கடந்தது. 


8 
12 நுகாள்‌ பாரபாஸ்‌ ஈகரில்‌ அங்குமிங்கும்‌ போனான்‌. 
தெரிந்தவர்கள்‌ பலரைப்‌ பரர்த் கான்‌, அவர்களில்‌ 
சிலர்‌ ஈண்பர்கள்‌, சிலர்‌ விரோ திகள்‌. எல்லாருமே அவனை 
உயிருடன்‌ மீண்டும்‌ கண்டதுபற்றி ஆச்சரியப்பட்டனர்‌. 
ஏடூதோ ஆவியைக்‌ கண்டவர்கள்‌ போலச்‌ சிலருக்குக்‌ இடுக்‌ 


41 


இடவும்‌ செய்தது. இதுவே அவனுக்கு ஒரு அருவருப்பு 
உணர்ச்சியைத்‌ தந்தது. அவனை விடுதலை செய்து 
விட்டார்கள்‌ என்பது அவர்களுக்குத்‌ தெரியாதோ ? 
எப்போது தெரிந்து கொள்வார்கள்‌? அவன்‌ சிலுவையில்‌ 
உயிர்‌ நீக்கவில்லை என்பைத அவர்கள்‌ எப்போதுதான்‌ 
அ.றிர்துகொள்வார்கள்‌ என்று தன்னையே கேட்டுக்‌ 
கொண்டான்‌. 


வெய்யில்‌ உக்கிரமாகவே காய்ந்தது. அந்த வெளிச்‌ 
சத்துக்குக்‌ கண்ணை மீண்டும்‌ பழக்கிக்கொள்வது சிரம 
மாகத்தான்‌ இருக்கது. சிறையில்‌ அவன்‌ அடைபட்‌ 
டீருக்த நாட்களில்‌ அவன்‌ கண்கள்‌ உண்மையிலேயே 
கெட்டுவிட்டனவோ ? எதுவானாலும்‌, அவன நிழலிலேயே 
நடந்தான்‌, கோயிலுக்குப்‌ போகும்‌ பாதையில்‌ மண்ட 
பத்தைத்‌ தாண்டும்போது கண்களுக்கு ஓய்வு தரும்‌ 
உத்‌ த௪த்துடன்‌ அவன்‌ மண்டபத்தின்‌ நிழலில்‌ சிறிது 
குங்கனான்‌.  இருப்தியாகவே இருந்தது. குளுமையாக 
இருந்தது. 


சுவரோரமாக சுருட்டி மடக்கிக்கொண்டு இரண்‌ 
டொருவர்‌ உட்கார்க் இருந்தனர்‌. அவர்கள்‌ தங்களுக்குள்‌ 
மெதுவாகக்‌ குசுகுசுவென்று பேசிக்கொண்டிருந்‌ தனர்‌. 
அவன்‌ அங்கு வந்து இளைப்பாறிய) அவர்கள்‌ விரும்ப 
வில்லை என்பது தெரிக்தது, குரலைத்‌ தாழ்த்திப்‌ பேரி 
னார்கள்‌-- அவனை அடிக்கடி இருப்பிச்‌ சர்‌ தக த்துடன்‌ 
பார்த்துக்கொண்டார்கள்‌. அங்கொன்றும்‌ இங்கொன்று 
மாக இரண்டொரு வார்த்தைகள்‌ பாரபாஸின்‌ காதில்‌ 
விழுக்தன. ஆனால்‌ விழுந்த வார்த்தைகளுக்கு அர்‌ ததம்‌ 
புரியவில்லை அவனுக்கு. அவர்கள்‌ ரகரியத்தில்‌ என்ன 


42 


பேசிக்‌ கொண்டிருந்தால்‌ அதனாலென்ன; அதுபற்றி 
அவனுக்கென்ன கவலை? அவர்களில்‌ ஒருவனுக்கு அவன்‌ 
வயதுதான்‌ இருக்கும்‌. அவன்‌ தாடி மயிரும்‌ அவ 
னுடையதேபோலச்‌ சிவந்துதான்‌ இருந்தது. அவன்‌ 
தலைமயிரும்‌ சிவப்பாக த்தான்‌ இருக்கது. அவன்‌ கண்கள்‌ 
நீலமாக இருந்தன. கரைப்பற்று மிகுந்த அகன்ற முகத்‌ 
இற்கு அந்தக்‌ கண்கள்‌ ஒரு விசித்திரமான எளிய 
தோற்றம்‌ அளித்தன. உருவத்தில்‌ பெரியவன்‌ அவன்‌. 
காட்டுப்புற,த.தான்‌, கையால்‌ வேலை செய்து பிழைப்பவன்‌ 
என்று பார்வைக்குத்‌ தோன்றியது, அவன்‌ யார்‌, எப்படிப்‌ 
பட்டவன்‌ என்பதெல்லாம்‌ பற்றி பாரபாஸுக்குக்‌ கவலை 
என்ன ? ஆனல்‌ எத்தனை பேருக்கு நடுவில்‌ பார்த்தாலும்‌ 
அவன்‌ உருவத்தை மறக்க முடியாது. அவன்‌ தோற்‌ 
றதகீதில்‌ சிறப்பாகச்‌ சொல்ல ஒன்றுமில்லை எனினும்‌ 
அவன்‌ எந்தக்‌ கூட்டத்திலும்‌ தனியாகக்‌ காணப்படுவான்‌ 
என்பது நிச்சயம்‌. 


அக்தப்‌ பெரிய உருவத்தவன்‌ ஏதோ கவலையிலிருக்‌ 
தான்‌--உடன்‌ இருந்த மற்றவர்களும்‌ ஏகோ கலலையாகத்‌ 
தான்‌ இருந்தார்கள்‌. யாரோ இறந்‌ துவிட்டவனைப்பற்றி 
அவர்கள்‌ பேசிக்கொண்டிருந்த மாதிரித்‌ தோன்றியது. 
அவர்கள்‌ அடிக்க பெருமூச்செறிந்து கொண்டிருக்‌ 
தார்கள்‌. பெண்கள்‌ மாஇரி பெருமூச்செறிந்து கொண்‌ 
டிருந்தார்கள்‌. அப்படியானால்‌ அவர்கள்‌ யாருக்காகவோ 
அக்க த்தில்‌ ஆழ்ம்‌ இருக்‌ தவர்கள்‌, 


இடீரென்று அவர்கள்‌ பேச்சில்‌ ஒரு வாக்யம்‌ அவன்‌ 
காதில்‌ தெளிவாக விழுந்தது. இறந்தவர்‌ சிலுவையில்‌ 
இறக்‌,தார்‌-கேற்று த்தான்‌ இறந்தார்‌... கேற்று 7? 


43 


மேலும்‌ காதில்‌ விழாதா என்னு காதைக்‌ இட்டிக்‌ 
கொண்டு உட்கார்ந்து இருக்கான்‌ அவன்‌, மறுபடியும்‌ 
அவர்கள்‌ குரல்‌ தாழ்ம்துவிட்டது-- அவன்‌ காதில்‌ 
ஒன்றும்‌ விழவில்லை, 

யாரைப்பற்றிப்‌ பேசிக்கொண்டிருக் கார்கள்‌ அவர்கள்‌ ?- 


தெருவோடு பலர்‌ சந்தடி செய்துகொண்டு போய்க்‌ 
கொண்டிருந்கார்கள்‌. அந்தச்‌ சந்தடியில்‌ இங்கு அவர்கள்‌ 
பேசியது காதில்‌ விழவில்லை, மறுபடியும்‌ அம்ச௪ சந்தடி 
அடங்யெபின இரண்டொரு வார்‌,த்தைகள்‌ அவன்‌ காதில்‌ 
விழுந்கன. அவன்‌ நினைத்தது சரிதான்‌ அவரைப்‌ 
பற்றித்தான்‌ அவர்கள்‌ பேசி கமகொண்டிருந்தார்கள்‌ ; 
அவரைப்‌ பற்றியேதான்‌. சிலுவையில்‌ பாரபாஸாத்குப்‌ 
பதிலாக இறந்த அவரைப்‌ பற்றித்தான்‌. 


விசித்திரந்தான்‌. அவரைப்பற்றி அவனே கொஞ்ச 
மேரத்துக்குமுன்‌ சிந்தித்துக்‌ கொண்டிருந்தான்‌, வெளி 
வாசலைத்‌ தாண்டும்‌ விளைவு அவனுக்கு அவரை ஞாபக 
மூட்டியது. ஜுவையைத்‌ தூக்கமாட்டாமல்‌ டுமா, றிய 
இடம்‌ வந்தபோதும்‌ அந்த ஞாபகம்‌ அவனுக்கு வந்தது. 
அவரைப்பற்றிப்‌ பேசிக்கொண்டு அவர்கள்‌ இங்கு உட்கார்ந்‌ 
இருக்‌ தனரே !......விசிகுதிரம்‌ தான, அவர்களுக்கும்‌ அவ 
ருக்கும்‌ எண்ன சம்பந்தம்‌ ? எப்போதும்‌ ரகசியமாகக்‌ குச , 
குசுவென்று அவர்கள்‌ எதற்காகப்‌ பேசினார்கள்‌ ? அந்தப்‌ 
பெரிய இவப்புத்‌ லையன்‌ பேசியதில்‌ இரண்டொரு 
வார்‌. த்தைகள்‌ தான்‌ லெ சாயம்‌ பாரபாஸ்‌ கா தில்‌ விழுந்தன. 
ரகயெமாகப்‌ பேச அவனால்‌ முடியவில்லை. 


எதைப்பற்றி என்ன பேக்‌ கொண்டிருக்தார்கள்‌ 
அவர்கள்‌ ? திடீரென்று ' சிலுவைக்‌ குன்றின்‌ மேல்‌ 


44 


இருட்டியதுபற்றிப்‌ பேசினார்களா அவர்கள்‌? அவர்‌ 
சாகும்போது இருட்டிற்று என்று பேசிக்கொண்டார்களா 7 

கவனித்துக்‌ கேட்டான்‌ அவன்‌. அப்படி உற்றுக்‌ 
கேட்பதை அவர்கள்‌ கவனிக்கா திருக்கமாட்டார்கள்‌. இட 
ரெனஹறு அவர்கள்‌ மெளனமா விட்டார்கள்‌. வெகு 
நேரம்‌ வார்த்தையே பேசாமல்‌ உட்கார்ந்துகொண்டிருக்‌ 
தார்கள்‌. ஓரக்கண்ணால்‌ அவனைக கவனித்துக்கொண்டு 
உட்கார்ந்‌ இருக்‌ தார்கள்‌, பிறகு அவன்‌ காதில்‌ விழாமல்‌ 
ஏதோ இரண்டொரு வார்த்தைகள்‌ சொன்னார்கள்‌. 
சிவப்புத்‌ தலையனிடம்‌ விடை பெற்றுக்கொண்டு அவர்கள்‌ 
கஇளம்பினார்கள்‌. கால்வர்‌ போய்விட்டனர்‌, அந்த 
நால்வரையும்‌ பார்க்கவே அருவருப்பாக இருக்கது 
பாரபாஸுக்கு, 


பாரபாஸ்‌ மட்டும்தான்‌ இப்போது அந்த சிவப்பு த 
தலையனுடன்‌ உட்கார்ந்‌ இருக்கான்‌. அவனுடன்‌ பேச்சுக்‌ 
கொடுக்க அவனுக்கு ஆசைதான்‌, ஆனல்‌ எப்படித்‌ 
தொடங்குவது என்றுதான்‌ தெரியவில்லை. உதட்டைப்‌ 
பிதுககிக்கொண்டு, நிமிஷத்திற்கொருதாம்‌ தலையை 
ஆட்டிக்கொண்டு உட்கார்க்திருந்தான்‌ அந்த மனிதன்‌, 
எளிய மனம்‌ படைத்தவனைப்போல, மனக்‌ கவலைகள்‌ 
எல்லாம்‌ அவன்‌ முகத்தில்‌ பிரதிபலித்தன. பெரிய 
சரிரத்தை ஆட்டி வைத்தன. கடைசியில்‌ பாரபாஸ்‌ வாய்‌ 
இறந்து அவனுக்கு என்ன தவலை என்று கேட்டே 
விட்டான்‌. பதில்‌ சொல்லாமல்‌, கண்கள்‌ பரக்கத்‌ இறக்க 
பாரபாஸை நிமிர்ந்து பார்த்தான்‌. அவன்‌ கண்களில்‌ 
விடை தெரியாத ஒரு புதிர்‌ தெரிந்தது. ஆனால்‌ 
தன்னை விசாரித்த அக்கியனை ஒரு விநாடி உற்றுப்‌ 
பார்‌ ததுவிட்டு, அவன்‌ ஜெரூஸலக்தைச்‌ சேர்க்தவனா 


45 


என்னு விசாரித்தான்‌. “ இல்லை” என்றான்‌ பாரபாஸ்‌, 
ஆனால்‌ உன்‌ பேச்சு ஜெரூஸலத்தவன்‌ பேச்சு மாதிரி 
இருக்கிறத! என்றான்‌ வெப்புத்‌ தலையன்‌. பாரபாஸ்‌ 
தன்‌ வீடு இங்கிருந்து ௮,.இ௧க துரத்‌.இலில்லை என்றான்‌. 
1* இழக்கேயுள்ள மலைகளில்‌ வசிப்பவன்‌ கான்‌” என்று 
சொன்னான்‌ பாரபாஸ்‌. இதைக்‌ கேட்டு அந்த மனிக 
னுக்குத்‌ இருப்‌தி ஏற்பட்டதுபோல இருக்கது. ஜெரூஸலம்‌ 
ஜனங்களைப்பற்றி அந்த ஆசாமிக்கு மிகவும்‌ அவநம்பிக்கை 
போலும்‌-- அஅபற்றித்‌ குன்‌ அவநம்பிக்கையை அவன்‌ 
மறைத்து வைத்துக்கொள்ளக்கூடக்‌ தயாராக இல்லை. 
இந்‌,த ஜெரூஸலம்‌ ஜனங்களில்‌ அேகமாக எல்லோருமே 
இருடர்கள்‌ தான்‌ ; அயோக்கியர்கள்‌ தான்‌. பாரபாஸ்‌ புன்‌ 
சிரிப்புச்‌ சிரித்தான்‌; “உண்மைதான்‌” என்றான்‌. அவனைப்‌ 
பற்றியவரையில்‌...... அவன்‌......ஜெரூஸலத்துக்கு வெகு 
தூரத்துக்கப்பாலிருக்து வந்தவன்‌. வெகுதூரம்‌--வெகு 
தூரம்‌ இருக்குது அவன்‌ சொந்த ஊர்‌, அவனுடைய 
கண்கள்‌ குழந்தையின்‌ கண்கள்‌ போன்ற கண்கள்‌. 
எவ்வளவு தூரம்‌ இருக்கது தன்‌ வீடு என்று அறிவிக்க 
மூயன்றன. ஜெரூஸலத்தில்‌ இருக்கவே அவனுக்குப்‌ 
பிடிக்கவில்லை. தன்‌ ஊருக்குப்‌ போய்விட்டால்‌ தேவலை 
என்று ரகசியமாகச்‌ சொன்னான்‌ அவன்‌, ஜெரூலை,த தில்‌ 
இருக்கவே பிடிக்கவில்லை அவனுக்கு, ஆனால்‌ தன்‌ 
ஊருக்குப்‌ போய்‌ கிம்மதியாகச்‌ சாக முடியும்‌ சான்ற 
நம்பிக்கையேயில்லை அவனுக்கு, ஒரு காலத்தில்‌ ஊரை 
விட்டுக்‌ ளெம்பாமலே இருக்கவேண்டும்‌ என்று அவனபட்ட 
ஆசை பாழ்பட்டது. இது ஆச்சரியமாக இருந்தது 
பாரபாஸாக்கு, ஏன்‌ போகக்கூடாது என்று கேட்டான்‌ 
அவன்‌. யார்‌ அவனை த தடுக்க முடியும்‌? ஒவ்வொருவனும்‌ 
தன்‌ யசமான்‌ தானே ! 


46 


1* அப்படியல்ல '' என்றான்‌ சிக்தனையிலாழ்க்தவனாக 
அந்தப்‌ பெரிய உருவத்தவன்‌, ! அது உண்மையல்ல," 

“பிடிக்காத ஊரில்‌ அவன்‌ அப்படி எனன செய்து 
கொண்டிருந்தான்‌ ” என்று பாரபாஸால்‌ விசாரிக்காமல்‌ 
இருக்க முடியவில்லை. பெரிய உருவத்தவன்‌ உடனே 
பதில்‌ எதுவும்‌ சொல்லவில்லை, நிச்சயமில்லாகு குரலில்‌ 
“ தன்‌ குருநாதர்‌ காரணமாக அவன அங்கு தங்க 
வேண்டியிருந்தது ” என்றான்‌. 

“ குருகாகரா?” 

ஈம்‌. குருகாகரைப்‌ பற்றி அவன்‌ கேள்விப்‌ 
பட்டதில்லையா ?'' 

₹ இல்லை.” 

ஓ! ரேற்று கோல்கோதகா குன்றில்‌ சிலுவையில்‌ 
உயிர்‌ நீத. தாரே அவர்‌ தான்‌ குருநாதர்‌.” 

சிலுவையில்‌ அறையப்பட்டாரா ? ஏன்‌ ? அதைப்‌ 
பற்றி அவன்‌ கேள்விப்படவில்லையே !” 

௨ இப்படி நடக்கவேண்டும்‌ 


என்று முன்கூட்டியே 
விதிக்கப்பட்டிருந்தது.” 


ட விஇக்கப்பட்டிருந்கதா? அவர்‌ சிலுவையில்‌ 
இறக்க வேண்டுமென்று விதிக்கப்பட்டிரும்ததா ?” 

“ ஆமாம்‌, உண்மையே? சாஸ்திரங்களில்‌ அப்படித்‌ 
தான்‌ சொல்லியிருந்தது. தவிரவும்‌ குருஈா தரும்‌ அப்படித்‌ 
தான்‌ சொன்னார்‌. தவிர்க்க முடியாதபடி அப்படித்தான்‌ 
விதிக்கப்பட்டிருக்‌ தது.” 

“ அப்படியா 1 சாஸ்‌ தரங்களில்‌ அப்படியா சொல்லி 
யிருந்தது ? அது பற்றி எனக்கொன்றும்‌ தெரியாது. நான்‌ 
சாஸ்‌ இரங்களைப்‌ படிக்தறிக்தவன்‌ அல்ல.” 


47 


கானும்‌ சாஸ்‌ திரங்களைப்‌ படி.த்தறிக்‌ தவன்‌ அல்ல. 
ஆனால்‌ அப்படித்தான்‌ எழு.இயிருக்கிற காம்‌ 4” 


பாரபாஸாக்கும்‌ அதுபற்றிச்‌ சந்தேகம்‌ சிறிதும்‌ 
இல்லை. ஆனால்‌ ஏதுற்காகக்‌ குருகாதர்‌ சிலுவையில்‌ 
உயிர்‌ துறக்க வேண்டும்‌ ? அதற்கு அர்‌.தீதம்‌ என்று 
சொல்லும்படியாக என்ன இருந்தது? விதிக்திரமாகத்‌ 
தான்‌ இருந்தது இதெல்லாம்‌. 


ப ஆழமாம்‌...விசித்‌திரமாக த தான்‌ இருக்கிறது. அவர்‌ 
எதற்காக இறக்க வேண்டும்‌ என்றுதான்‌ எனக்குப்‌ புரிய 
வில்லை. அதுவும்‌ இந்த மாதிரிக்‌ கொடுக்‌ தண்டனைக்‌ 
கெல்லாம்‌ அவர்‌ எதற்காக இறக்க வேண்டும்‌ என்பது 
தான்‌ எனக்கும்‌ தெரியவில்லை. ஆனால்‌ அவர்‌ தீர்க்க 
கரிசனத்துடன்‌ சொன்னமா இரி நடக்க வேண்டியதுதான 
நடந்தும்‌ விட்டது. விதிக்கப்பட்டபடித்தான எதுவும்‌ 
நடக்கும்‌, அடிக்கடி அவர்‌ சொல்வார்‌--மற்றவர்களுக 
காகத்தான்‌ கஷ்டப்பட்டு உயிர்‌ நீத்த யாகவேண்டும்‌ 
என்று அவர்‌ அடிக்கடி சொல்வார்‌, எனக்கும்‌ சரிவரப்‌ 
புரியத்‌தானில்லை '' என்று பெரிய கலையை ஆட்டிக்‌ 
கொண்டே பெரிய உருவ,த்தவன்‌ சொன்னான்‌. 


பாரபாஸ்‌ நிமிர்ந்து அவனைப்‌ பார்த்தான்‌. 41 நரமாகச்‌ 
சாவதா?” ்‌ 


“ஆம்‌,  ஈமக்காக நமக்குப்‌ பதில்‌ குற்றம்‌ 
செய்யா தவர்‌, நம்‌ பாபங்களுக்காகத்‌ தண்டனை ஏற்றுக்‌ 
கொள்வதால்‌ பாபிகளாகிய காம்‌ புனிதமானவர்களாகி 
விடுகிறோம்‌. நாம்தான்‌ குற்றவாளிகள்‌, அவர்‌ குற்ற 
வாளியல்ல என்பதுதானே உண்மை 1” 


48 


தெருவைப்‌ பார்த்துக்கொண்டு எதுவும்‌ பேசாமல்‌ 
சிறிது நேரம்‌ உட்கார்ந்து கொண்டிருந்தான்‌ பாசபாஸ்‌. 
எதுவும்‌ பேசத்‌ தெரியவில்லை அவனுக்கு. 


“ துவர்‌ சொன்னதன்‌ அர்த்தம்‌ இப்போதுதான்‌ 
கொஞ்சம்‌ கொஞ்சமாகப்‌ புரிய ஆரம்பிக்கிற மாதிரி 
இருக்கறது '' என்றான்‌ மற்றவன்‌. 

(ட அவரை உனக்கு நன்றாகத்‌ தெரியுமா "' என்று 
விசாரித்தான்‌ பாரபாஸ்‌. 

- “ தெரியும்‌, உண்மையில்‌ நன்றாகவே தெரியும்‌. 
அவரை நன்றாக தீ தெரியும்‌. மேலே அங்கே எங்களுடன்‌ 
அவர்‌ பேச ஆரம்பித்த முதல்‌ நாளிலிருந்தே அவரை 
எனக்குப்‌ பூரணமாகவே தெரியும்‌,” 

“ உங்கள்‌ ஊர்ப்‌ பக்கத்திலிருந்துகான்‌ அவரும்‌ 
வந்தாரா ?"' 

“ஆமாம்‌. அவர்‌ போன இடங்களுக்‌ கெல்லாம்‌ 
அவருடன்‌ நானும்‌ போயிருக்கிறேன்‌." 


ஏன்‌?! 


“ஏனா ? இதென்ன கேள்வி. அவரை உனக்குத்‌ 
தெரியாது என்பது இக்தக்‌ கேள்‌ வியினாலேயே தெரிகிற தல 
“ அப்படி யென்றால்‌......... ன்‌ 


“ இதோ பார்‌, சொல்லப்‌ போனால்‌ அவருக்கு ஒரு 
அலாதியான சக்தியிருக்தது. அசாதரணமான, தப்ப 
முடியாத சக்தி அது ! என்னைத்‌ தொடர்ந்துவா என்று 
ஒருவனைப்‌ பார்த்து அவர்‌ சொன்னாரானால்‌, அவனால்‌ 
அவரைக்‌ தொடர்ந்து போகாமல்‌ இருக்கமுடியாது. வேறு 


49 


எதுவும்‌ சொல்ல முடியாது; செய்ய முடியாது. அப்படிப்‌ 
பட்ட சக்தி படைத்தவர்‌ அவர்‌. அவரை நேரில்‌ 
அமறிம்‌திருந்தாயானால்‌ நீயும்‌ அவரை உணர்ந்‌ திராப்பாய்‌. 
அவரைப்‌ பின்பற்றி யிருப்பாய்‌.” 


ஒரு நிமிஷம்‌ மெளனமாக இருக்தான்‌ பாரபாஸ்‌. பிறகு 
சொன்னான்‌? “ஆம்‌; அவர்‌ ஒரு அசாதாரணமான 
மனிதராகத்தான்‌ இருக்க வேண்டும்‌. நீ சொல்வது 
உண்மையாகவே இருக்கலாம்‌. எனினும்‌ சிலுவையில்‌ 
அறையப்‌ பட்டு உயிர்‌ நீத்த மனிதருக்குப்‌ பிரதது 
யேகமாகச்‌ சக்திகள்‌ இருந்தன என்று எப்படி ஏற்றுக்‌ 
கொள்வது?” 


“இல்லை, இல்லை. நீ சொல்வது தவறு, முதலில்‌ 
நான்கூட அப்படித்தான்‌ எண்ணினேன்‌. அதுதான்‌ 
மிகவும்‌ பயங்கரமாக இருந்தது. அப்படி எல்லாம எண்ண 
என்னால்‌ முடிக்க என்று எனக்கு இப்போது சிரமமாகத்‌ 
தான்‌ இருக்கிறது. இப்படி அவர்‌ கொடூரமாக அவமான 
கரமாக உயிர்‌ கித்ததன அர்த்தம்‌ இப்போது எனக்குப்‌ 
புரிறமாஇரி இருக்கறது. நானாகவே யோசித்தும்‌ 
பார்‌ த்‌.துவிட்டேன்‌--சாஸ்‌இரங்களில்‌ அதிகப்‌ பரிச்சயம்‌ 
உள்ளவர்களுடன்‌ பேசியும்‌ விவாதஇத்தும்‌ பார்த்து 
விட்டேன்‌. விஷயம்‌ இதுதான்‌. குற்றம்‌ செய்யாதவர்‌ 
அவர்‌; தவறு செய்யா தவர்‌; அவர்‌ மகத தான குற்றத்தின்‌, 
குற்றவாளிகளின்‌ தண்டனையை ஏற்றுக்கொள்ளவேண்டிய 
தாக இருந்தது. நமக்காக நரக தீதுக்கும்‌ செல்ல அவர்‌ 
தயாராக இருக்கவேண்டிய தாக இருக்கது. ஆனால்‌ அவர்‌ 
இரும்பி வருவார்‌. இரும்பிவந்து அன புகழையும்‌ பெருமை 
யையும்‌ நிலைகாட்டுவார்‌, இறந்தவர்‌ சாவிலிருந்து இரும்பி 

& 


50 


வருவார்‌. அதுபற்றி இப்போது எங்களுக்கு நிச்சயமாகி 
விட்டது.” 


1 இறந்தவர்‌ மீண்டு வருவாரா ? என்ன பைத்தியக்‌ 
காரத்தனம்‌ ?” 


“்‌ பைத்தியக்காரத்தனம்‌ அல்ல அது. உண்மையில்‌ 
வருவார்‌ அவர்‌, நாகக்காலையில்‌ நடக்கும்‌ அது; 
ஏனென்றால்‌ நாளைக்குத்தான்‌ அவர்‌ இறந்து முன்றாவது 
மாள்‌ என்று நாங்கள்‌ ஈம்புகிறோம. நமக்காக அவர்‌ மூன்று 
நாட்கள்‌ நரகத்தில்‌ வசிப்பார்‌ என்று அவரே சொல்லிய 
தாகச்‌ சொல்கிறார்கள்‌. அவர்‌ அப்படிச்‌ சொல்லி நான்‌ 
கேட்ட தாக. ஞாபகம்‌ இல்லை எனக்கு, நாளைக்‌ காலையில்‌ 
சூரியோதயத்தில்‌......... 


பாரபாஸ்‌ தோள்பட்டையை உலுக்கினான்‌, 


“ உனக்கு நம்பிக்கை வரவில்லை இல்லையா ?” 
“ இல்லை." 


“்‌ முடியாது ! முடியாது 7... உன்னால்‌ எப்படி. நம்ப 
முடயும்‌ 7 உனக்கு அவரை நேரில்‌ தெரியாது. எங்களில்‌ 
பலருக்கு ௮.இல்‌ அசைக்கமுடியா த நம்பிக்கை இருக்கறது. 
அவரே ஏன்‌ சாவிலிருந்து மீண்டு வரக்கூடாது? 
எத்தனையோ பேர்‌ செத்தவர்களை, அவர்‌ 
வைத்திருக்கறாரே !” 


பிழைக்க 


“ செத்தவனைப்‌ பிழைக்க 
சாத்தியமே அல்ல அது! 


மாட்டார்‌.” 


வைத்திருக்கிறாரா £ 
நிச்சயமாகச்‌ செய்இருக்க 


“ செய்தார்‌. அதை நான்‌ என்‌ 


கண்ணாலேயே 
பார்‌ திதேனே !" 


51 


“ நிஜமாகவா 0” 


“முற்றிலும்‌ உண்மைதான்‌ அத. உண்மைதான்‌. 
அவருக்குச்‌ சக்திகள்‌ மகத சானவை உண்டு என்பதில்‌ 
சந்தேகமில்லை, எதுவும்‌ செய்ய அவருக்குச்‌ ௪க்‌.இயுண்டு, 
தனக்காக அந்தச்‌ சக்திகளை உபயோடத்துக்கொள்கிற 
காரியம்‌ மட்டும்‌ அவர்‌ செய்ததில்லை. இவ்வளவு சக்தி 
யுள்ளவர்‌ எதற்காக சிலுவை தாங்கி உயிர்துறக்கச்‌ சம்ம 
இத்தார்‌ ! ஆம்‌. ஆம்‌. எனக்கும்‌ தெரிகிறது, புரிந்து 
கொள்வது சரெமமாகத்தான்‌ இருக்கிற.து. ஒப்புக்கொள்‌ 
இறன்‌. கான்‌ மிகவும்‌ எளியவன்‌. தெரிகிறதா ? எனக்கு 
இதெல்லாம்‌ புரிர்து கொள்வது சிரமமாகத்தான்‌ இருக்‌ 
கிறது, தெரிகிறதா?” 

அப்படியானால்‌ அவர்‌ மீண்டும்‌ வருவார்‌ என்று நீ 
ஈம்பவில்லையா ?”' 


“ வருவார்‌, வருவார்‌ என்பதில்‌ எனக்கு நிச்சயமாக 
நம்பிக்கை இருக்கறது. சக்தியுடனும்‌ பெருமையுடனும்‌ 
அவர்‌ வந்து எல்லோருக்கும்‌ காக்ஷியளிப்பார்‌ என்பதில்‌ 
எனக்கு ஈம்பிக்கை பூரணமாக உண்டு. சாஸ்திரங்களைப்‌ 
பூரணமாக அநறிர்தவர்கள்‌ அப்படித்தான்‌ சொல்லு 
கிறார்கள்‌. அவர்கள்‌ அபிப்பிராயம்‌ எப்படித்‌ தப்பாக 
இருக்க முடியும்‌ ? அது மிகவும்‌ சிறப்பான வினாடி ; புது 
யுகம்‌ அன்று முகல்‌ தொடங்கும்‌, மனிதனின்‌ மகன்‌ தனது 
ராஜ்யத்தை அன்றுமுதல்‌ உலகில்‌ ஸ்தாபிப்பார்‌ எனறு 
சொல்கிறார்கள--அ௮.து உண்மையாகவே தான்‌ இருக்கும்‌. 


“ மனிதனின்‌ மகனா 1” 


“ஆம்‌, அப்படித்தான்‌ அவர்‌ தனக்குப்‌ பெயர்‌ 
சொல்லிக்‌ கொண்டார்‌. 


52 
“ மனிதனின்‌ மகனா?" 


ஆம்‌. அவர்‌ அப்படித்தான்‌ சொன்னார்‌, ஆனால்‌ 
சிலர்‌ ஈம்புவது என்ன வென்றால்‌... அதை என்னால்‌ 
சொல்ல இயலாது,” 

பாரபாஸ்‌ நெருங்கி உட்கார்ந்து கொண்டான்‌. 


“ அவர்கள்‌ என்ன ஈம்புிறார்கள்‌ 1'' 


“துவர்‌ கடவுளின்‌ மகன்‌ என்றே சிலா 
கம்புகிறார்கள்‌." 


“ கடவுளின்‌ மகனா ?' 


“ ஆமாம்‌... ஆனால்‌ கிஜமாக இராது அது. அது 
பற்றி எண்ணிப்‌ பார்க்கவே எனக்குப்‌ பயமாக இருக்கிறது. 
அவர்‌ இருந்தபடியே , மன மாதிரியே இரும்பி வந்தாரானால்‌ 
போதும என்றுதான்‌ கான்‌ எண்ணுகிறேன்‌.” 


பாரபாஸுக்கு உணர்ச்சி மேலிட்டது. “ அவர்கள்‌ 
எப்படி. அப்படியெல்லாம்‌ சொல்ல முடியும்‌ ?'' என்று 
கத்தின அவன்‌. * கடவுளின்‌ மகனா ? கடவுளின்‌ மகனா 7 
கடவுளின்‌ மகனாக இருந்தால்‌ அவரை எப்படி யார்‌ 
சிலுவையில்‌ அறைந்து கொன்றிருக்க முடியும்‌? அது 


சாகுஇயமான காரியமா ?” 


“ அது உண்மையாக இருக்க முடியாது என்றுதான்‌ 
நானும்‌ சொன்னேனே ! மறுபடியும்‌ வேண்டுமானாலும்‌ 
சொல்கிறேன்‌ அது உண்மையாக இருக்கவே முடியா து." 


பாரபாஸ்‌ தொடர்ந்து சொன்னான்‌ : “ இப்படி நம்புகிற 
வார்கள்‌ எந்தவிதமான பைத்‌ தியககாரர்கள்‌ என்று 
சொல்வது ?” அவன்‌ கண்ணுக்கடியில்‌ இருக்க தழும்பு 
ரத்தச்‌ செவப்பாகச்‌ சிவப்பதுபோல இருக்கது. விவாதம்‌ 


58 


எ.திலேனும்‌ அவன்‌ முழுமனத்துடன்‌ ஈடுபட்டால்‌ அம்த 
வடு சிவக்க ஆரம்பித்து விடும்‌. * கடவுளின மகனா! 
அவர்‌ கடவுளின்‌ மகனாக எப்படி இருக்கமுடியும்‌? கடவுளின்‌ 
மகன்‌ எதற்காக பூலோகத்துக்கு வரவேண்டும்‌. வருவாரா ? 
ஈம்‌ ஊரிலே பிரசங்கம்‌ செய்வதற்காகக்‌ கடவுளின்‌ மகன்‌ 
ஈம்மிடையே வருவாரா, என்ன ? என்ன அசட்டு நம்பிக்கை 


இது? 

“ஓ... ஏன்‌. கூடாது. அப்படி நடக்கக்கூடாதா 
என்ன?! நம்‌ ஊருக்கு, நம்‌ மக்களிடையே அவர்‌ வரக்கூடாது 
என்று என்ன திர்ப்பந்தம்‌ ? உலகத்திலுள்ள பிரதேசங்‌ 
களில்‌ இது மிகவும்‌ தாழ்மையான, மட்டமான பிரதேசம்‌ 
தான்‌. ஆனால்‌ உலகில்‌ வறாவது என்றால்‌, இங்கு வரக்‌ 
கூடாது என்று யார்‌ சொல்ல முடியும்‌ ?” 

உருவத்தில்‌ பெரியவன்‌ மிகவும்‌ உதீஸாக ததுடன்‌, 
ஆதுரத்துடன்‌ இப்பக்‌ கேட்டான்‌. அவன்‌ உணர்ச்சி 
வேக க்தைக்சண்டு பாரபாஸ்‌ சாதாரணமாகச்‌ சிரித்துத்‌ 
கான இருப்பான்‌. ஆனால்‌ அவன்‌ உணர்ச்சிகளின்‌ வேகத்‌ 
இனால்‌ அவனுக்குச்‌ சிரிப்பு வரவில்லை. தோள்பட்டையி 
லிருந்து ஆட்டுத்‌ தோல்‌ போர்வை நழுவிவிட்டமா திரி 
அதை இழுத்து இழுத்து விட்டுக்கொண்டு உடம்பை 
மூறுக்கெகொண்டு, இரும்பித்இரும்பிப்‌ பார்‌ ததுக்கொண்டு 
உட்கார்ந்‌ இருந்தான்‌ அவன்‌. 

“ இலுவையில்‌ அவர்‌ உயிர்‌ நீத்தபோது நடந்த 
அதிசயங்களை 8ீ மறந்து விட்டாயே '' என்றான்‌ மற்றவன்‌. 


“ என்ன அதிசயங்கள்‌ 1” 


“ அவர்‌ இறக்கும்போது இடீரென்று இருட்டத்‌ 
தொடங்கியது என்று உனக்குத்‌ தெரியாதா ?” 


54 


பாரபாஸ்‌ திரும்பித்‌ தெருப்பக்கம்‌ பார்த்தான்‌. ஒரு 
நிமிஷம்‌ கண்களைக்‌ கைவிரல்களால்‌ அடைத்து 
கொண்டான்‌. 


“ அப்போது பூமி அதிர்ந்தது. கொல்கோதா குன்று 
இரண்டாகப்‌ பிளந்த து. சிலுவை இருந்த இடம்‌ அப்படியே 
பூமிக்குள்‌ போய்விட்ட து.” 


“ அப்படியெல்லாம்‌ ஒன்றும்‌ நடக்கவில்லை. அதெல்‌ 
லாம்‌ இப்போது நீயாகச்‌ செய்துகொண்ட கற்பனை. 
குன்று பிளந்தது என்று உனக்குத்‌ தெரியுமா? 8 
அங்கிரும்தாயா ? ' 


திடீரென்று உருவத்தில்‌ பெரியவனின்‌ தோற்றத்தில்‌ 
ஒரு மாறுதல்‌ ஏற்பட்டது. நிச்சயமற்ற பாவத்துடன்‌ 
பாரபாஸைப்‌ பார்த்தான்‌ அவன்‌. தரைப்‌ பக்கம்‌ 
பார்வையைத்‌ தாழ்த்தினான, 


“ தெரியாது ! தெரியாது ! எனக்கு இதெல்லாம்‌ 
ஒன்றும்‌ நிச்சயமாகத்‌ தெரியாது. அதை நேரில்‌ கண்ட 
தாக நான்‌ சொல்ல முடியாது” என்று திக்கித்‌ தயங்கினான்‌ 
அவன்‌. வெகுநேரம்‌ அவன்‌ மெளனமாக, ஆழ்ந்த பெரு 
மூசீசு விட்டுக்கொண்டு உட்கார்ந்திருக்தான்‌. கடைசியில்‌ 
பாரபாஸின்‌ கைமேல்‌ கை வைத்துச்‌ சொன்னான்‌ அவன்‌! 


(இதா பார்‌... னன்‌ குருரரதர்‌ சிலுவையில்‌ 
அவதிப்பட்டு இறக்கும்‌ தருவாயில்‌ கான்‌ அவருடன்‌ 
இல்லை. அதற்குள்‌ கான்‌ பயந்து ஓடிப்போய்‌ விட்டேன்‌, 
அவரைத்‌ தவிக்க விட்டுவிட்டு நான்‌ போய்விட்டேன்‌. 


55 


அதற்குமுன்‌ கான்‌ அவரை எனக்குத்‌ தெரியவே தெரி 
யாது எனன வேறு சாதித்தேன்‌. அதுதான்‌ மிகவும்‌ 
மோசமான காரியம்‌ அவர்‌ என குருநாதர்‌ அல்ல என்றே 
நான்‌ ௪சஇயம்‌ செய்து விட்டேன்‌. அவர்‌ இரும்‌. வந்தால்‌ 
என்னை எப்படி மன்னிப்பார்‌? எண்ன பதில்‌ சொல்வேன்‌ 
நான்‌? அதைப்பற்றி அவர்‌ என்னைக்‌ கேட்டால்‌, நான்‌ 
என்ன பதில்‌ சொல்வது !"' 


பெரிய தாடி அடர்ந்த மூஞ்சியைக்‌ கைகளால்‌ பொத இக்‌ 
கொண்டு, அவன அங்கும்‌ இங்கும்‌ காற்றில்‌ அசைக்‌ 
தாடுவதுபோல ஆடினான்‌. 


“ சப்படி, ஏன்‌ நான்‌ அப்படிச்‌ செய்‌? தன்‌? என்னால்‌ 
எப்படி. அந்தமாதிரி நடந்துகொள்ள முடிந்தது...... 


நீல நிறக்‌ கண்களின்‌ ஆழத்திலே கண்ணீர்‌ அளித்‌ 
இருந்தது. முகத்தை விட்டுக்‌ கைகளை அகற்றி. 
விட்டு அவன நிமிர்ந்து பாரபாஸைப்‌ பார்த்தபோது 
அவன்‌ கண்களில்‌ நீர்‌ துளித்திருக்தது என்று பாரபாஸ்‌ 


கண்டான்‌. 


“்‌ என்னை என்ன துயாம்‌ வாட்டுகிறது என்று 
கேட்டாய்‌ நீ! இப்போது தெரிந்ததா உனக்கு? நான்‌ 
எப்படிப்பட்ட மனிகன்‌ என்று இப்போது தெரிந்து 
கொண்டாயா நீ! உனக்கு இப்போது தெரிந்ததைவிட 
என்னை என குருநாதர்‌, என்‌ கடவுள்‌ கன்கு அறிவார்‌. 
நான்‌ மிகவும்‌ தாழ்மையான பாவி! மஹா பாவி! என்னை 
அவர்‌ மன்னிப்பார்‌ என்று கருதுரொயா நீ?” 


பாரபாஸ்‌ நிச்சயம்‌ மன்னி,த்துவிடுவார்‌ அவர்‌ என்று 
தான்‌ நம்புவதாகச்‌ சொன்னான்‌. மற்றவன்‌ சொன்ன இல்‌ 


56 


விசேஷமாக அவன்‌ மனம்‌ ஈடுபடவில்லை எனினும்‌, அவர்‌ 
மன்னித்துவிடுவார்‌ அவன்‌ பாபத்தை என்று சொல்லி 
வைதீதான்‌. இதில்‌ பாதிக்குக்‌ காரணம்‌ ஏதாவது 
சொல்ல வேண்டுமே என்பது, மறு பாதிக்குக்‌ காரணம்‌ 
தன்னையே குற்றம்‌ சாட்டிக்கொண்டு வருத்தப்பட்ட அந்த 
மனிதனை அவனுக்கு மிகவும்‌ பிடித்திருந்தது என்பது 
தான்‌. அவன்‌ தவறு எதுவும்‌ செய்ததாகத்‌ தெரிய 
வில்லை -- எனினும்‌ ஏதோ குற்றம்‌: செய்துவிட்டவனைப்‌ 
போலத்‌ தன்னையே குற்றம்‌ சாட்டிக்கொண்டு உட்கார்ந்‌ 
இருக்‌ தாண்‌: அவன்‌. இப்படியோ, அப்படியோ, யாரை 
யாவது எந்த சமயத்திலாவது ஏமாற்றுதவன்‌ இந்த 
உலூல்‌ யார்‌ என்று எண்ணினான்‌ பாரபாஸ்‌, 


அவன்‌ கையைக்‌ கெட்டியாகப்‌ பிடித்துக்கொண்டு 
சொன்னான்‌ அக்க மனிதன்‌. 


* அப்படியா எண்ணுறோய்‌ நீ? என்னை மன்னித்து 
விடுவாரா அவர்‌ ? அப்படியா நிஜமாக எண்ணுகிறுய்‌ மி?” 
என்று தடித்த குரலில்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ கேட்டான்‌ 
அவன. 


அந்த சமயம்‌ ஒரு கோஷ்டியினர்‌ தெருவோடு கும்ப 
லாக நடந்து வந்தனர்‌. இவப்புத்‌ தலையனான பெரிய 
உருவம்‌ படைத்தவனையும்‌, அவன்‌ யார்‌ கையைப்‌ பிடித்துக்‌ 
கொண்டு பேசிக்கொண்டிருக்‌ தான்‌ என்பதையும்‌ கண்டதும்‌ 
அவர்கள்‌ திடுக்கிட்டு நின்றார்கள்‌--தூக்கிவாரிப்‌ போட்டது 
அவர்களுக்கு, அவர்கள்‌ கண்களையே நம்ப அவர்களுக்கு 
மனமில்லாததுபோல இருக்கது, அவர்கள்‌ அவசரம்‌ 
அவசரமாக நெருங்கி வந்து, அழுக்கும்‌ கந்தல்களுமான 


57 
ஆடையணிச் திருந்த அந்த சிவப்புத்‌ தலையனை மரியாதை 


யாக அணுகி உரக்கக்‌ கேட்டார்கள்‌. 

அத்த மனிதன்‌ யார்‌ என்று தெரியாதா 
உங்களுக்கு ?” என்று, 

: தெரியாது '' என்றான்‌ அவன்‌ உண்மையாக, 
* எனக்குத்‌ தெரியாது, ஆனால்‌ அவன இரககமான மன 
துள்ளவன்‌. இருவரும்‌ ஈல்ல விஷயங்கள்பற்றிப்‌ பேசிக்‌ 
கொண்டிருந்‌ தாரம்‌.” 

நமது குருநாதர்‌ சிலுவையில்‌ அறையப்பட்ட து 
இவனுக்காக, இவன்‌ ஸ்தானத்தில்கான்‌ என்பது 
உங்களுக்குத்‌ கெரியா கா ?"' 

பாரபாஸின்‌ கையைத்‌ தன்‌ கையிலிருக்து ஈழுவ 
விட்டான்‌ பெரிய உருவ த்தவன்‌. கும்பலாக வக்‌.தவர்களின்‌ 
முகங்களை மாறி மாறிப்‌ பார்த்தான்‌. பாரபாஸின்‌ முகத்‌ 
தையும்‌ உற்று நோக்கினான்‌. தன்‌ பதட்டத்தை அவனால்‌ 
மறைத்துக்கொள்ள இயலவில்லை. புதிதாக வந்தவர்கள்‌ 
தங்கள்‌ அருவருப்பையும்‌ வெறுப்பையும்‌ சங்‌ தகத்துக 
ெமில்லரமலே காட்டிரைகள்‌. அவர்கள்‌ ஆத்திரத்துடன்‌ 
பெரிதாக மூச்சு விட்டார்கள்‌. 

பாரபாஸ்‌ எழுந்து நின்றான்‌. முகத்தைச்‌ சுவர்‌ பக்கம்‌ 
மறைத்துக்கொண்டு நின்றான்‌. 

கோபமாக அவர்கள்‌ அவனிடம்‌ சொன்னார்கள்‌ : 
1 இங்கிருந்து "ஓடிவிடு -- காலிப்‌ பயலே -- கொள்ளைக்‌ 
காரனே !' எனறு. 

தன்‌ ஆட்டுத்‌ தோல்‌ போர்வையை இழுத்து விட்டுக்‌ 
கொண்டு பாரபாஸ்‌ இரும்பிப்‌ பார்க்காமல்‌ தெருவோடு 
நடந்து சென்றான்‌. 


58 


பிள்‌ உதடுள்ள அந்தப்‌ பெண்ணால்‌ அன்றிரவு 
தூங்கமுடியவில்லை, வானத்து நக்ஷத்திரங்ககைப்‌ பார்த்துக்‌ 
கொண்டே ஈடக்கப்‌ போவதைப்‌ பற்றிச்‌ இந்தித்துக்‌ 
கொண்டு படுத்திருந்காள்‌, இன்றிரவு தூங்க விரும்ப 
வில்லை, இரவு பூராவும்‌ கண்‌ விழித்துக்‌ காத்திருக்க 
விரும்பினாள்‌ அவள்‌. 


காணி வாசல்‌ பக்கத்தில்‌ ல சுள்ளிகளையும்‌ வைக்‌ 
கோலையும்‌ பரப்பி அதன்மேல்‌ படுத்திருந்தாள்‌ அவள்‌. 
சுற்றிலும்‌ வியா இயஸ்தர்கள்‌ படுத்து முனகிக்‌ கொண் 
டீரறாப்பது அவள்‌ காதில்‌ விழுந்தது, தூக்கத்திலும்‌ 
அமைதியற்றவர்களாக அவர்கள்‌ புரண்டு புரண்டு படுத்‌ 
தார்கள்‌. குஷ்டரோகிகள்‌ அணிந்திருக்க மணிகள்‌ கண 
கணவென்று ஒலித்தன. வலி தாங்காமல்‌ அவர்களில்‌ 
சிலர்‌ இரவிலும்‌ தூங்க மாட்டாமல்‌ அங்கும்‌ இங்கும்‌ 
குறுநடை நடந்து கொண்டிருந்தனர்‌. பெரிய பெரிய 
குப்பை மேடுகளின்‌ துர்நாற்றம்‌ வானம்‌ வரையில்‌ வியா 
பித்து எங்கும்‌ பரவியிருந்தது. அந்த நாற்றம்‌ அவளுக்குப்‌ 
பழகிவிட்ட காரற்றம்‌ - அதை அவள்‌ தனியாகக்‌ 
கவனித்தாள்‌ என்று சொல்ல முடியாது. இங்கு யாரும்‌ 
அதைக்‌ கவனிப்பது கடையா த. 


நாளைக்‌ காலை உதயத்தில்‌... உதயத்தில்‌ நாளைக்கு... 


எவ்வளவு விசித்திரமான சிந்தனை அது? அதி 
த்ரெமே வியாதியஸ்தர்கள்‌ எல்லோரும்‌ குணப்பட்டு 
விடுவார்கள்‌. பட்டினி ெப்பவர்கள்‌ எல்லோருக்கும்‌ 
இனி வயிறு நிரம்ப உணவு இடைக்கும்‌. அதை நம்புவதே 
சிரமமாச இருந்ததே! எப்படி ஈடக்காம்‌ அது? சிகரமே 


59 


சொர்க்கம்‌ பூலோகத்தில்‌ வர இருந்தது, தேவதைகள்‌ 
வக்து எல்லோருக்கும்‌ உணவு தருவார்கள்‌ -- ஏழைகள்‌ 
எல்லோருக்கும்‌ போதிய உணவு தருவார்கள்‌. பணக்‌ 
காரர்கள்‌ எப்போதும்‌ போல அவர்கள்‌ வீட்டிலேயே 
சேளகரியமாகச்‌ சாப்பிடுவார்கள்‌. ஆனல்‌ ஏழைகள்‌ 
எல்லோரும்‌ பட்டினியால்‌ பரிதவிப்பார்கள்‌, தேவ 
கைகள்‌ வந்து தரும்‌ உணவை ருந்துவார்கள்‌. 
இங்கு காணி வாசலண்டை வெள்ளைத்‌ துணிகள்‌ 
விரித்து அதில்‌ ருசியான உணவுப்‌ பண்டங்கள்‌ பரப்பப்பட்‌ 
டிருக்கும்‌. யாருக்கு இஷ்டமோ அவர்கள்‌ வந்து வேண்டிய 
மட்டும்‌ உணவருக்கலாம்‌. இப்போ, திருப்பதைதப்போல 
இராது இனிமேல்‌ என்று ஈம்பிவிட்டால்‌, இதெல்லாம்‌ 
நடக்காது என்று எண்ணத்‌ தோன்றுது. முன்னர்‌ 
கண்டது, அனுபவித்தது, இறந்ததுபோல எதுவும்‌ 
இனி இராத என்பது நிச்சயம்‌. 


அவளுக்கும்‌ கட வேறு புது உடைகள்‌ கிடைக்கலாம்‌ 
யார்‌ நிச்சயமாகச்‌ சொல்ல முடியும்‌? வெள்ளை ஆடை 
களாகக்‌ டைத்தாலும்‌ டைக்கலாம்‌ ! அல்லது நீல கிறப்‌ 
பாவாடைதான்‌ இடைக்குமோ அவளுக்கு. எல்லாம்‌ மாறி 
விடும்‌. கடவுளின்‌ மகன்‌ இறந்து மீண்டும்‌ எழுக்துவிட்ட 
காரண கு.தினால்‌ உலகமே வெகுவாக மாறிவிடும்‌. புதுயுகம்‌ 
பிறந்துவிடும்‌ நாளை உதயமுதல்‌. 


அதெல்லாம்‌ பற்றிச்‌ சிர்‌ இத துக்கொண்டே அவள்‌ 
படுத்‌இருக்‌ தாள்‌. எப்படி யிருக்கும்‌ புது காள்‌ என்று 
கற்பனை செய்துகொண்டு படுத்திருக்‌ தாள்‌. 


நாளை......கநானை உதயத்தில்‌... அகெல்லாம்பற்றிக்‌ 
கேள்விப்பட்டதுபற்றி அவளுக்குப்‌ பரமானந்தம்‌ ! 


60 


குஷ்டரோடியின்‌ மணிகள்‌ அருகில்‌ ஒலித்தன; 
அர்த மணிகளின்‌ சப்தம்‌ அவளுக்கு நன்கு தெரிந்த 
சப்‌.தம்‌ தான்‌. இரவில்‌ இப்படி வரக்கூடாது என்று 
தடுக்கப்பட்டிரும்‌தும்கூட அவன்‌ வருவான்‌ என்பதை 
அறிவாள்‌ அவள்‌. குஷ்டரோூகளின்‌ பட்டியில்‌, குன்‌ றின்‌ 
அடிவாரத்தில்‌, அவர்களை எல்லாம்‌ அடைத்துப்போட்டு 
இருந்தார்கள்‌, பட்டியைவிட்டு அவர்கள்‌ வெளியேறக்‌ 
கூடாது என்றுதான்‌ உத்தரவு. ஆனால்‌ இரவு நேரத்தில்‌ 
அவன்‌ அதிகாரிகளின்‌ உத்தரவை மீறித்‌ தைரியமாக த்‌ 
துணிந்து வெளியேறி வருவான்‌. யாராவது மனிதர்க 
ருடன்‌ பழகவேண்டும்‌ என்கிற ஆரை போலும்‌ அவனுக்கு. 
மனிதர்களுடன்‌ பழகவேண்டும்‌ என்ற ஆசையால்‌ வருவ 
தாக அவன ஒரு தரம்‌ சொன்னான்‌. நக்ஷத்திர ஒளியில்‌ 
படுத்திருக்தவர்களுக்கடையில்‌ ஜாக்கிரதையாக அவன்‌ 
டந்து வருவது தெரிந்தது அவளுக்கு, 

செத்தவர்களின்‌ உலகம்‌...... அது எப்படியிருக்கும்‌ ? 
செ.தீகவர்சளின்‌ உலகத்திலே அவர்‌ இப்போது நடமாடிக்‌ 
கொண்டிருப்பார்‌ என்று சொல்லிக்‌ கொண்டிருக்‌ 
தார்கள்‌... ப செத்தவர்கள்‌ உலகம்‌ எப்படி இருக்கும்‌ ! 
அதுபற்றி அவளுக்கு எதுவும்‌ தெரியாது, 


கிழட்டுக்‌ குருடன்‌ தூக்கத்திலே முனகினை. சிறிது 
குரரத்இற்கப்பால்‌ மெலிந்த வாலிபன்‌ பெருமூச்சு விட்டுக்‌ 
கொண்டு கிடநக்தான்‌--அவன்‌ மூச்சு விடுவது ஈப்போதும்‌ 
காதில்‌ விழும்‌. அவனுக்கருகல்‌ படுத்‌ இரும்‌ தவள்‌ கலிலியி 
லிருந்து வந்த அந்த ஸ்‌இரி; அவள்‌ கை எப்போ அம்‌ 
அடி,த்துக்கொண்டிரும்‌த து. வேறு யாருடைய ஆவியோ 
அவளைப்‌ பிடித்து ஆட்டிவைத்துக்‌ கொண்டிருந்தது. 
ஆற்றுச்‌ சேற்றை எடுத்துப்‌ பூரிக்கொண்டால்‌ உடம்பு 


61 


சரியாய்விடும்‌ என்று எண்ணியவர்கள்‌ பலர்‌ ௮வளைச்சுற்‌,மி 
இருக்கார்கள்‌, குப்பை மேடுகளில்‌ கிடந்த சாமான்களை த்‌ 
இன்று வயிறு வளர்த்தவர்கள்‌ பலர்‌ அங்கிருக்தார்கள்‌. 
ஆனால்‌ நாளைமுதல்‌ குப்பை மேட்டில்‌ யாரும்‌ இடந்து உழல 
வேண்டிய அவயம்‌ இராது. தூக்கத்தில்‌ முறுக்கிக்‌ 
கொண்டு இடக்ச அவர்களைப்பற்றி இனி அவள்‌ துயருற 
வேண்டிய அவசியமில்லை. காகாமுகல்‌ எல்லாம்‌ சரிப்பட்டு 
விடும்‌. 


தேவதை ஒன்றின்‌ மூச்சுக்‌ காற்றினால்‌ ஆற்று. ஜலம்‌ 
பரிசு,த்தமாக்கப்‌ பட்டாலும்‌ ஆய்விடலாம்‌ ! ௮அ.திசயமான 
ஒரு நிகழ்ச்சியினால்‌, அர்த ஆற்று ஜலத்தை உபயோகிப்ப 
வர்கள்‌ எல்லோரும்‌ நோய்மொடி நீங்கி முழு மனிதர்கள்‌ 
ஆய்விட்டாலும்‌ விடலாம்‌. ஆனால்‌ "ோயாளிகளை ஆற்று 
ஜலத்தை உபயோகிக்க அனுமதிப்பார்களோ, அனுமதிக்க 
மாட்டார்களோ ? அனுமதிப்பார்களா ? எப்படியிருக்குமோ 
இனி எல்லாம்‌ !...... உண்மையில்‌ யாருக்கும்‌ எதுவும்‌ 
கிச்சயமாக த தெரியாது. 


ஆற்று ஜல மாறாமல்‌ இருந்தாலும்‌ இருந்து 
விடலாம்‌! அதைப்பற்றி யாரும்‌ கவலைப்பட மாட்டார்களோ 
என்னமோ ! ஆற்று ஜலம, ஊற்று ஜலம்‌, எதையும்‌ 
பற்றிக்‌ கவலைப்‌ படாமல்‌, கேவசைகள்‌ ஆகாயத்தில்‌ 
பறந்து பறந்து போய்‌ கோயாளிகள்‌ எல்லாம சொஸ்தப்‌ 
படுத்‌.துகற காசியத்தில்‌ ஈடுபடுவார்களோ ? கோய்‌, கொடி, 
துயரம்‌, துரதிருஷ்டம்‌ எல்லாம்‌ அம்த.த தேவதைகளின்‌ 
முன்‌ பறந்‌ தோடிவிடா? தா ? 


இப்படி கடந்தாலும்‌ நடக்கலாம்‌ என்று எண்ணம்‌ 
கொண்டு படுத்‌ இருக்காள்‌ அவள்‌. 


62 


பிறகு கடவுளின்‌ மகனைத்‌ தான்‌ சந்தித்த சந்தர்ப்‌ 
பத்தைப்பற்றி நினைத்துக்கொண்டே படுத்திருந்தாள்‌ 
அவள்‌. தன்னிடம்‌ அவர்‌ எவ்வளவு இரக்கமும்‌ கருணையும்‌ 
காட்டினார்‌ என்று சிந்தித்துப்‌ பார்த்தாள்‌ / அவ்வளவு 
கருணையுடன்‌ அவளிடம்‌ யாரும்‌ நடந்துகொண்டது 
கிடையாது. தன்னுடைய மேலுதட்டைச்‌ சரிப்படுத்தச்‌ 
சொல்லி அவள்‌ அவரைக்‌ கேட்டுக்‌ கொண்டிருக்கலாம்‌ 
ஆனால்‌ அதைக்‌ கேட்க அவளுக்கு மனமுமில்லை. அதை 
விரும்பவில்லை அவள்‌. அவரால்‌ அதைச்‌ சரிப்படுத்தி 
யிருக்க முடியும்‌. அதுபற்றி அவளுக்கு சந்‌ே தகமேயில்லை, 
உதவி நாடி வந்தவர்கள்‌ யாருக்கும்‌ அவர்‌ உதவத்‌ 
தயாராகவே இருக்தார்‌. மிகவும்‌ பிரம்மாண்டமான காரியங்‌ 
களையும்‌ மிகவும்‌ லகுவாகச்‌ சாதித்துவிடுகறவர்‌ அவர்‌. 
இவ்வளவு சின்னக்‌ காரியத்தை செய்யச்‌ சொல்லி அவள்‌ 
அவரைக்‌ கேட்க விரும்பவில்லை, 


ஆனால்‌ ௮௮ அதிசயம்‌ தான்‌. ௮ இசயம்‌ கான்‌. தெருப்‌ 
புழுதியிலே தெருவேோரத்‌ இலே அவள்‌ மண்டி௰ிட்டிரும்‌ 
தாள்‌. அவர்‌ தாண்டிப்‌ போனவர்‌ இரும்பி அவளை 
அணுகு வந்தார்‌. 


“நீயும்‌ என்னிடமிருந்து ௮.இசயங்களை எதிர்பார்க்‌ 
இருயா ?'' என்று கேட்டார்‌. 


££ பிரபுவே--இல்லை, நான்‌ அ.இசயங்களை எதிர்பார்க்க 
வில்லை. நீங்கள்‌ போரும்போது பார்க்கவேண்டும்‌ என்று 
காத்‌ திருந்‌ட தன்‌." 


சுனிவுடனும்‌, துயரத்துடனும்‌ அவனைப்‌ பார்த்தார்‌ 
அவர்‌. அவள்‌ கன்னத்தை இரண்டு விரல்களால்‌ 


63 


ஆட்டினார்‌. பிளவுபட்ட மேலுதட்டை தொட்டார்‌. அது 
மாறவில்லை எப்படியும்‌, பிறகு அவர்‌ சொன்னார்‌ : “நீ 
எனக்கு சாகஷதி சொல்லும்‌ காலம்‌ வரும்‌.” 

அதிசயம்‌ தான்‌! அவர்‌ கொள்கைக்கு அர்த்தம்‌ 
என்ன? சாகதி சொல்ல வேண்டுமா ? அவளா ? ஈம்பும்‌ 
படியாக இல்லையே ! எப்படி அவள்‌ அவருக்கு சாக்ஷி 
சொல்ல முடியும்‌ ? 


அவள்‌ பேசினால்‌ மற்றவர்களுக்குச்‌ சுலபத்தில்‌ 
புரிந்துவிடாது. ஆனால்‌ அவருக்கு அவள்‌ பேசியது 
சற்றும்‌ சரமமில்லாமலே புரிக்துவிட்டது. உடனேயே 
அவள்‌ சொன்தைப்‌ புரிக்துகொண்டுவிட்டார்‌. ஆனால்‌ 
அதில்‌ ஆச்சரியம்‌ என்ன ? கடவுளின்‌ மகனுக்கு எதுதான்‌ 
சாத்தியமில்லை, 


அங்கு அவள்‌ படுத்திருக்கும்போது எத்தனையோ 
விதமான சிக்‌ தனைகள்‌ அவள்‌ மனத்தில்‌ எழுக் தன. அவர்‌ 
அவளோடு பேயெபோ திருந்த கண்களின்‌ பாவம- குரலில்‌ 
தொனித்த கருணை வாயைக்‌ தொட்ட சைகளின்‌ 
வாசனை-- எல்லாம ஞாபகம்‌ வந்தன. இறக்தஇருந்‌் த அவள்‌ 
கண்களில்‌ வானத்து நகஷத்திரங்கள்‌ பிரதிபலித்தன. 
பார்க்கப்‌ பார்க்க வான த.இல்‌ நக்ஷத்திரங்கள்‌ எண்ணிக்கை 
அதிகமாக இருப்பதுபால,க்‌ தோன்றியது அவளுக்கு, 
வீட்டிற்குள்‌ வசிக்றெ காரியத்துக்கு முடிவு ஏற்பட்டபின்‌ 
வானத்துச்‌ சுடர்கள்‌ அவளுக்கு நெருங்கிய ஈண்பச்களாகி 
விட்ட மாதிரிக்‌ தோன்றியது. ஆனால்‌ வானத்துச்‌ சுடர்கள்‌ 
என்றால்‌ என்ன ? அவளுக்குத்‌ தெரியாது. கடவுளின்‌ 
' இருஷ்டிகள்‌ கான்‌ அவையும்‌. ஆனால்‌ அவை எதனால்‌ 
ஆனவை என்று அவளுக்குத்‌ தெரியாது. பாலைவனத்தில்‌ 
எப்போதுமே கக்ஷத்‌ இரங்களின்‌ எண்ணிக்கை ௮ இகரிப்பது 


64 


போல இருந்தது. மலைகளின்‌ மேலிருந்து பார்த்‌ 
தாலும்‌ ஈஷைத்தரங்கள்‌ அதிகமாக இருந்தன?பாலச்‌ 
தான்‌ தோன்றிற்று. இல்கால்‌ மலைகளிலிருந்து பார்‌.க்‌.கால்‌ 
அதிக நக்ஷத்திரங்கள்‌ தெரியலாம்‌, ஆனால்‌ அன்‌ 
திரவல்ல_—அன்றிரவல்ல--அம்க இருட்டில்‌ ஒரு 
நக்ஷதஇரம்கூட த்‌ தெரியவில்லை. 


இரண்டு செடார்‌ மரங்களுக்கடையில்‌ இருந்த 
வீட்டைப்பற்றி எண்ணிப்‌ பார்த்தாள்‌ அவள்‌. தவிர்க்க 
முடியாத சாபத்துடன்‌ பொற்குன்றின சரிவிலே இறங்கிப்‌ 
போவதைப்‌ பார்‌ ததுக்கெொண்டு அவள்‌ தாயார்‌ நின்றாள்‌. 
அவிக்க முடியாக தாபத்துடன்‌ அவ்ள்‌ நோய்வாய்ப்பட்டு 
விட்டாள்‌. ஆமாம அவர்கள்‌ வேறு என்ன டப்பு 
முடியும்‌ ? அவளை வீட்டைவிட்டு வெளியேற்றிவிட்டார்கள்‌ 
அவள்‌ மிருகங்களுடன்‌ ஒரு மிருகமாக வளர்ந்துவர 
வேண்டியதாக இருக்கது. காட்டு மிருகங்களுக்கடையே 
ஒரு மிருகமாக அவள்‌ இருந்தாள்‌. அந்த வஸந்த 
காலத்தில்‌ வயல்களெல்லாம்‌ எப்படி பசுமையாக இருந்தன 
என்பது அவளுக்கு கன்கு ஞாபக த்திலிருக்கது. தாயார்‌ 
அன்று வாசற்படிக்கு அப்பால்‌ இருட்டில்‌ ரேழியில்‌ 
நின்றாள்‌. தெருவில்‌ பெண்ணைச்‌ ஏபித்தவன்‌ நின்று 
கொண்டிருந்தான்‌. அவன்‌ கண்ணில்‌ படாதிருப்பதற்கா 
அவள்‌ தாயார்‌ ஒதுங்‌ இருட்டில்‌ நின்றாள்‌. 

இப்பொழுது அதெல்லாம்‌ முக்கியமல்ல. எதுவுமே 


இப்போது முக்கியமல்ல என்றுதான்‌ சொல்லவேண்டும்‌. 


குருடன்‌ இதற்குள்‌ எழுந்து உட்கார்ம்து கொண்டான்‌. 
உற்று கேட்டான்‌. குஷ்டரோஃயின்‌ மணிச்சப்தம்‌ அவன்‌ 
காதில்‌ விழுக்தது. 


65 


இருட்டில்‌ முட்டியை மடக்கிக்‌ காட்டிக்கொண்டு 
கததினான்‌ குருடன்‌. “போ! போ! போய்கதொலை 7 
இங்கே என்ன வேலை உனக்கு, போ 7! 
A 


்‌ இரவில்‌ மணிகளின்‌ சப்தம்‌ அகன்று நகர்ந்தது. 
தூரப்போய்‌ அம்தச்‌ சப்தம்‌ தேய்ந்தபின்‌ தான்‌ மீண்டும்‌ 
படுத்தான்‌. முணுமுணுத்துக்கொண்டே, மூடிய கண்களை 
முழங்கையரல்‌ மூடிக்கொண்டு படுத்தான்‌. 


செத்துவிட்ட குழக்தைகளும்கூடச்‌ செத்தவர்கள்‌ 
உலகத்தில்‌ தான நடமாடுகன்றனவா ? ஆமாம்‌ / ஆனால்‌ 
பிறக்கு முன சாகிற குழம்தைகள்‌ செத்தவர்‌ 
உலகத்துக்குப்‌ போகாது என்று எண்ணினாள்‌ அவள்‌, 
அது சாத்தியமில்லை, இல்லையா 7 நரகத்தில்‌ அச்சுக்‌ 
குழந்‌ைதகள்‌ அவஸ்தைப்படா து என்‌ அதான்‌ எண்ணினாள்‌ 
அவள்‌. அவற்றை அப்படி அவஸ்தைப்படக்‌ கடவுள்விட 
மாட்டார்‌. ஆனால்‌ அதுபற்றி அவளுக்கு அப்படி 
ஒன்றும்‌ நிச்சயமாகத்‌ தெரியாதுதான்‌. எதைப்‌ பற்றித்‌ 
தான்‌, நிச்சயமாக அவளுக்கென்ன தெரியும்‌, உன 
வல்‌ . பிறப்பதையும்‌ சபிக்கிறேன்‌. சபிக்கடூறன்‌. 
பிடி. 


கபம்‌, வம்‌ 


ஆனால்‌ புதுயுகம்‌ பிறந்ததும்‌ சாபங்கள்‌ எல்லாம்‌ 
சம்‌.இயிழந்து விடும்‌, அப்படித்தானே யிருக்கவேண்டும்‌ ? 
அதுதான்‌ கல்லது. ஆனால்‌ அது பற்றிமட்டும்‌ 
நிச்சயமாக எப்படிச்‌ சொல்ல முடியும்‌ ! 

உன்‌ வயிற்றில்‌ பிறப்பதையும்‌ சபிக்‌இ$றன்‌....... லீ 


குளிரால்‌ நடுங்குவது போல அவளுக்கு ஒரு தரம்‌ 
்‌ தழிக்கற்று, உதயம்‌ எப்போது வரும்‌ என்று ஏங்கினாள்‌ 
ப 


66 

அவள்‌. உதயம்‌ சக்கரமே வராதா ? எவ்வளவு நேரமாக 
அவள்‌ அங்கு படுத்திருந்‌இருக்கிறாள்‌ / இரவு ஒரு வழியாக 
முடிந்‌ இருக்க வேண்டுமே ! ஆமாம்‌. வானத்துச்‌ சுடர்கள்‌ 
வெளிரிட்டு ஒளிமங்கத்‌ தொடங்கி விட்டன. வளர்மதிக்‌ 
கீற்று வெகு நேரத்துக்கு முன்னரே குன்றுகளுக்குப்‌ 
பின்னால்‌ மறைந்து விட்டது. கடைசித்‌ தடவையாகக்‌ 
காவலாளிகள்‌ கூட மாற்றப்பட்டு போய்விட்டனர்‌. நகரத்துச்‌ 
சுவர்களில்‌ மூன்று தடவைகள்‌ இவட்டி வெளிச்சம்‌ 
தெரிந்து மறைந்தது என்று ஞாபகம்‌ வந்தது அவளுக்கு. 
ஆம. இரவு முடிந்துகொண்டுதான்‌ இருக்கவேண்டும்‌. 
இதுதான பழைய உலகத்தின்‌ கடைசி இரவு ! 


ஆலிவ்‌ குன்றின்‌ மேலே விடி வெள்ளி முனை தூதுக்‌ 
கொண்டிருந்தது. உடனேயே அதைக்‌ தெரிந்துகொண்டு 
விட்டாள்‌ அவள்‌. தெளிவாகவும்‌ பெரிதாகவும்‌ இருந்தது 
அந்த வெளளி, மற்ற நக்ஷத்‌திரங்களைவிடப்‌ பெரிதாகவும்‌ 
ஒளி கூடியதாகவும்‌ இருந்தது அது. இந்த மாதிரிப்‌ 
பிரகாசமாக அது வேறு என்னும்‌ பிரகாசித்த இல்லை 
சன்று எண்ணினாள்‌ அவள்‌, சுருங்கிய ஸ்தனங்களின்‌ 
மேல்‌ கைகளை படித்து அழுத்‌ இக்கொண்டு, விடி வெள்ளி 
யைப்‌ பார்த்துகொண்டே சிறிதுநேரம்‌ படுத்திருந்தாள்‌ 
அவள்‌ கண்கள்‌ ஜ்வலித்கன, 


பிறகு அவசரம்‌ அவசரமாக எழுந்து இருட்டிலே 
கிளம்பினாள்‌. 


பிரி தையின்‌ எ திர்ப்புறத்‌இலே, டாமரிஸ்க்‌ பு தறாக்குப்‌ 
பின்னால்‌ அவன ஒண்டிக்கொண்டு டெ ந்தான்‌. எதிரே 
தெரிந்தது அந்தக்‌ கல்லறை. வெளிச்சம்‌ தோன்றியதும்‌ 


67 


அதை அவள்‌ ஈன்கு காண முடியும்‌. அங்கும்‌ கபடியே . 
அங்கு நடப்பதையெல்லாம்‌ அவன்‌ கண்காணிக்க இயலும்‌, 
செத்தவர்‌ மட்டும்‌ பிழைத்து எழுவாரானால்‌...... 1 


உண்மை தான்‌ / செத்தவர்‌ மீண்டும்‌ பிழை ததெழுவ து 
நடக்காத காரியம்‌ தான்‌. ஆனால்‌ ௮க.த நடக்காத காரியம்‌ 
உண்மையில்‌ நடக்கவில்லை என்று அவன்‌ தன்‌ கண்களா 
லேயே காணவிரும்பினான்‌. சூரியோதயத்திற்கு வெகு 
நேரம்‌ இருக்கும்போதே அதிகாலையிலேயே எழுந்து 
அவன்‌ ஆங்கு வந்துவிட்டான்‌. ரகசியமாகப்‌ புதருக்குப்‌ 
பின்‌ ஒளிந்துகொண்டு பார்க்கத்‌ தயாராக இருந்தான்‌, 
இப்படியெல்லாம்‌ தான செய்வது அவனுக்கே அதிசய 
மாக தீதான இருந்தது. இங்கு அவன்‌ எதற்காக இந்த 
ந"ேரத்தில்‌ காத்திறாக்கவேண்டும்‌ ? இதைப்பற்றி அவன்‌ 
தன்‌ மண்டையை உடைத்துக்‌ கொள்வானேன ! 
அவனுக்கும்‌ அதற்கும்‌ என்ன சம்பந்தம்‌ ? 


அந்தப்‌ பெரிய ௮.இசயத்தைக்‌ காண அங்கு வந்து 
பலர்‌ கூடியிருப்பார்கள்‌ என்று எண்ணினான்‌ அவன்‌. 
அவர்கள்‌ கண்ணில்‌ படா திருப்பதற்காகவே அவன்‌ 
அப்படிப்‌ பதுங்கிக்‌ கொண்டிருந்தான்‌. மற்றவர்கள்‌ 
கண்ணில்‌ பட அவன்‌ விரும்பவில்லை. ஆனால்‌ இங்கே - 
வேறு யாரையும்‌ காணவில்லை. அதுவே அதிசயமாகத்‌ 
தான இருந்தது. 


ஆனால்‌ இப்போது இரந்த மங்கிய வெளிச்சத்தில்‌, 
கடுப்பாதையிலே யாரோ ஒரு உருவம்‌ மண்டியிட்டுக்‌ காத்‌ 
திருந்தது அவனுக்குத்‌ தெரிந்தது. யாராக இருக்க 
மூடியும்‌ ? எப்படி நேர்ந்தது ௮து/ யாரும்‌ வந்ததை 


68 


அவன்‌ கவனிக்கவில்லையே / யாரோ ஒரு ஸ்திரி மாதிரி 
இருந்தது. மண்ணிலே மண்ணாலான உருவம்போல 
மண்டியிட்ட அந்த உருவத்தை மனித உருவம்‌ என்று 
கிர்ணமீப்பதே சிரமமாக துதான்‌ இருந்தது. 


இப்போது வெளிச்சமாகிக்கொண்டிருக்‌ தது. சக்கரமே 
சூரியனின்‌ கரணங்கள்‌ அந்தக்‌ கல்லறையை மூடியிருந்த 
பாருங்கல்லைத்‌ தொட்டன. அதை அவன சரியாகப்‌ பார்ப்‌ 
பதற்கு முன, அவசரம்‌ அவசரமாக ஏதோ கிகழ்ந்து 
விட்டடாதிரி இருந்தது. ரொம்பவும்‌ உன்னிப்பாகக்‌ 
கவனித்துக்கொணடிருக்க வேண்டிய சந்தர்ப்பத்திே 
அவன்‌ அசந்துவீட்ட மாதிரி இருக்கது. கல்லறை காலி 
யாக இருந்தது! அதை மூடியிருந்த பாறாங்கல்‌ உருட்டி 
அப்பால்‌ தள்ளப்பட்டிருக்தது ! கல்லறைக்குள்‌ சடலம்‌ 
எதுவுமில்லை. 


ஆச்சரியத்தால்‌ ஸ்தம்பித்துப்‌ போனான்‌ அவன்‌. 
அந்தக்‌ கல்லறையிலே அந்த உடலை வைத்துக்‌ கல்லைப்‌ 
புரட்டி மூடியை அவன்‌ தன கண்களினாலேயே பார்த்‌ 
தானே ! சிலுவையில்‌ அறையப்பட்டு உயிர்‌ துறந்த 
மனிதனின்‌ உடல்‌ அதில்‌ தான்‌ அடக்கம்‌ செய்யப்பட்டிருக்‌ 
தத. ஆனால்‌ உடனேயே நடந்ததென்ன என்று புரிந்து 
விட்டது அவனுக்கு. எதுவும்‌ நடக்கவில்லை என்பதுதான்‌ 
உண்மை. ரொம்ப நேரத்துக்கு முன்னரே கல்லறையை 
மூடியிருந்த கல்‌ அகற்றப்பட்டுவிட்டது...௮வன்‌ அங்கு 
வருமுன்பே நடந்துவிட்ட காரியம்‌ அது. கல்லறை அப்‌ 
போதே காலி செய்யப்பட்டுவிட்டது. மூடியிருந்த கல்லை 
அகற்றி, அந்தச்‌ சடலத்தையும்‌ அப்புறப்படுத்‌ இயவர்கள்‌ 
யார்‌ என்று அனுமானிப்பது ' சிரமமான காரியம்‌ அல்ல. 


69 


இரவில்‌ அவருடைய சிஷ்யர்கள்‌ வந்து நடத்தியிருக்க 
வேண்டும்‌ அர்தக்‌ காரியத்தை, இருட்டிலே உடலை 
அப்புறப்படுத்தி விட்டு, தான்‌ சொன்னமாதிரி அந்து 
இர்க்கதரி செத்த பின்‌ உயிர்‌ பெற்று எழுந்தார்‌ எனறு 
சொல்வதற்காக அப்படி அவர்‌ சிஷ்யர்கள்‌ செய்து 
விட்டார்கள்‌ என்று பாரபாஸ்‌ அனுமானித்துக்‌ கொண்‌ 
டான்‌. தங்களுடைய மரியாதைக்கும்‌ மதிப்புக்கும்‌ உரிய 
குருமா தரின்‌ வார்த்தையை காப்பாற்‌ றுவ தற்காக சிஷ்யர்‌ 
இப்படிச்‌ செய்‌ இருக்கிறார்கள்‌ என்று எண்ணினான்‌ அவன்‌, 
இதைச்‌ சுலபமாகவே ஊகித்துக்கொள்ள முடிந்தது 
அவனுக்கு. 


அனால்‌ கான்‌ அந்த சஷயர்களில்‌ யாரையும்‌ இங்கு 
இப்போது காண முடியவில்லை என்று தோன்றிற்று. 
அதிகாலையில்‌ அதிசயம்‌ நிகழப்போகிறது என்று ஈம்பி 
னால்‌ அவர்கள்‌ வந்து அவனைப்போலக்‌ காது திரும்‌ திருக்க 
மாட்டார்களா ? நடந்து அதிசயத்தை அவர்கள்‌ ௮ 
வார்கள்‌ ! அதனால்‌ தான்‌ அவர்களில்‌ யாரையும்‌ அங்கு 
காணவில்லை ? ஒதுங்கிப்‌ போய்விட்டார்கள்‌ அவர்கள்‌; 


தன்‌ மறைவிட தீதிலிரறாக்‌ து வெளிப்பட்டுக்‌ கல்லறையை 
சரிவரப்‌ பரிசோதித்துப்‌ பார்ப்பது என்று கிளம்பினான்‌ 
பாரபாஸ்‌, நடுப்பாதையில்‌ மண்டியிட்டிருக்க உருவக்‌ 
கைக்‌ தாண்டும்போது குனிந்து பார்த்தான்‌. பிளக்க 
மேலுதட்டுக்காரிதான்‌ அவள்‌ என்று கண்டு ஆசுசரியத்‌ 
இல்‌ ஆழ்ந்தான்‌ அவன்‌. மேலே செல்லாமல்‌ தயங்கி 
கின்றான்‌-— அவனையே குனிந்து பார்‌, த்துக்கொண்டு சிறிது 
கேரம்‌ கின்றான்‌. வெளிரிட்டு மெலிக்த அவள்‌ முகம்‌ ஒரு 
பரவசமான பாவத்தைக்‌ காட்டியது. காலிக்‌ கல்லறைப்‌ 


70 


பக்கம்‌ இரும்பிக்‌ குத்திட்டு நிலைத்திருக்க அவள்‌ கண்கள்‌ 
வேறு எதையுமே காணவில்லை என்றுதான்‌ சொல்ல 
வேண்டும்‌. அவள்‌ உதூகள்‌ மலர்ந்துருக்கன. ஆனால்‌ 
அவள்‌ மூச்சுவிட்டதாகதே தெரியவில்லை. மேலுதட்டுப்‌ 
பிரிவில்‌ ரத்தமில்லாமல்‌ வெளிரிட்டுத்‌ தெரிந்தது வடு, 
அவனை அவள்‌ பார்க்கவேயில்லை. 


அவளை இர்நிலையில்‌ கண்டதும்‌ அவனுக்கு விசித்திர 
மான ஒரு உணர்ச்சி தோன்றியது. அவன்‌ வெட்கப்படு ற 
மாதிரி ஒரு உணர்ச்சியை உணர்ந்தான்‌. வேறு ஏதோ 
ஒரு ஞாபகம்‌ வந்தது-அ௮ம்‌,த ஞாபக த்தை அவன்‌ ஒதுக்க 
முயன்றான்‌ எனினும்‌, அந்த ஞாபகம்‌ அவன்‌ மன த்தை 
விட்டு இப்போது அகல மறுத்தது. அப்போது, அந்த 
சமயத்தில்‌ அவள்‌ முகம்‌ இப்படித்தான்‌ இருந்தது. 
அப்போ து.........அந்க சமயத்திலும்‌ அவனுக்கு வெட்கம்‌ 
என்று சொல்லும்படியான ஒரு உணர்ச்சிதான்‌ ஏற்பட்டது 
Sesh இந்த உணர்ச்சியை விட்டு மீறி வெளியேறி வர 
அவன்‌ தன்னையே ஒரு உலுக்கு உலுக்கிக்‌ கொண்டான்‌. 


கடைசியில்‌ அவன்‌ அங்கிருப்படைத அவள்‌ கவனித்து 
விட்டாள்‌. இந்த சந்திப்பு அவளுக்கும்‌ ஆச்சரியத்தைக்‌ 
தருகிற மாதிரித்தான்‌ இருக்கது. அவன்‌எ தற்காக 
இங்கு வந்‌இருக்கறொன்‌ என்று ஆச்சரியப்‌ படுகிற மாதிரி 
இருக்கது. அதைப்பற்றி ஆச்சரியம்‌ எதுவுமில்லை 
அவளுக்கே அது புரியாத விஷயமாகத்தான்‌ இருந்தது 
இய்கு அவனுக்கென்ன வேலை ? எது நடந்தால்‌ அவனுக்‌ 
கென்ன ? 


எதோ பாதையோடு அகஸ்மா ததாக நடந்து வந்தவன்‌ 
போலப்‌ பாசாங்கு செய்யவே பாரபாஸ்‌ விரும்பினான்‌. 


71 


தற்செயலாக அங்கு வக்குமாதிரியும்‌, அது எப்படிப்பட்ட 
இடம்‌, என்ன இடம்‌ என்னு அறியா, தவன்‌ போலவும்‌ கடிக்க 
விரும்பினான்‌, இங்கு ஒரு கல்லறை இருப்பத தனக்குத்‌ 
கெரியாததுமாதிரி ஈந்து கொள்ளத்தான்‌ அவன்‌ 
விரும்பினான்‌. அப்படிப்‌ பாசாங்கு செய்ய முடியுமா 7, 
பாசாங்கு செய்தால்‌ பலிக்குமா ? ஏதோ ஏமாற்று, புரட்டு 
என்று கான்‌ அவள்‌ எண்ணுவாள்‌. அவன்‌ நடிப்பை அவள்‌ 
ஈம்பவே மாட்டாள்‌. இருக்தாலும்‌ அவன்‌ கேட்டான்‌-- 
“ இங்கு எதற்காக இப்படி ஏண்டிபோட்டுக்‌ கொண்‌ 
டிருக்கிறாய்‌ ?" 


பிளவுபட்ட மேலு தட்டுக்காரி நிமிர்ந்து அவனைப்‌ 
பார்க்கவுமில்லை, அவனுக்குப்‌ பதிலும்‌ சொல்லவில்லை. 
கல்லறையைப்பார்த்துக்கொண்டே அவள்‌ மண்டியிட்ட 
படியே இருந்தாள்‌. தனக்குத்தானே அவள்‌ முணு 
முணுத்துக்கொண்ட வார்த்தைகளை அவன்‌ சற்றுக்‌ 
கவனித்துக்‌ கேட்டுத்தான்‌ அறிந்துகொள்ள வேண்டிய 
காக இருக்கது. 


கடவுளின்‌ மகன்‌ உயிர்பெற்று எழுந்துவிட்டார்‌ 7” 


இப்படி அவள்‌ இதைச்‌ சொன்னதைக்‌ கேட்ட 
அவனுக்கு ஒரு விசித்திரமான உணர்ச்சி தோன்றிற்று 
தன்னிஷ்டமில்லாமலே அவன்‌ மன தீதில்‌ ஒரு பக்தி பாவம்‌ 
ஏற்பட்டது--ஏன்‌ எதனால்‌ என்று அவனால்‌ புரிந்து 
கொள்ளமுடியவில்லை. என்ன சொல்வது, என்ன செய்வது 
என்றறியாமல்‌ சிறிது நேரம்‌ அப்படியே கின்றான்‌. பிறகு 
அவன்‌ கல்லறையண்டைபோய்‌, முதலில்‌ நினை,க்‌,கபடி, 
அலைச்‌ சற்றிச சற்றி வந்து பரிசோ இத்துப்‌ பார்த்தான்‌ 
அது காலியாகத்தான்‌ இருந்தது, அது அவன்‌ எதிர்‌ 


72 


பார்‌ தத விஷயம்‌ தானே ? அகை எப்படி எதற்குச்‌ சாதக 
மாகச்‌ சொல்ல முடியும்‌ ? பிறகு மீண்டும்‌ அவன்‌ மண்டியிட்‌ 
டிருங்கு இடத்துக்கு வரிதான்‌. அவள்‌ முகத்திலே பக்தியும்‌ 
பரவசமும்‌ படர்க்இருக்கன அவளைப்‌ பார்த்தாலே பரிதாப 
மாக இருந்தது அவனுக்கு. அவள்‌ ஆனக்தத்துக்கு 
காரணமான இந்த விஷயத்திலே உண்மையென்பது 
சிறிதும்‌ இல்லை. இந்த அதிசய எழுச்சியைப்பற்றிய 
உண்மையை அவன்‌ அவளுக்குச்‌ சுலபமாக எடுத்துச்‌ 
சொல்லியிறாக்கமுடியும்‌, ஆனால்‌ அவளுக்கு ஏற்கனவே 
அவன்‌ போதிய இங்கழைத்துவிட்டான்‌. மேலும்‌ இங்‌ 
கிழைப்பானேன்‌ ? உண்மையை அவளுக்கு எடுத்துச்‌ 
சொல்ல அவனுக்கு மனம்‌ வரவில்லை. ஜாக்ரெதையாக 
அவளுடன்‌ பேச்சுக்கொடு,த்‌.தான்‌. எப்படி இது நடக்தது-- 
இறந்தவர்‌ எழுந்தது எப்படி என்று அவளைக்‌ கேட்டான்‌. 


ஆச்சரியத்துடன்‌ அவள்‌ அவனை நிமிர்ந்து பார்த்‌ 
காள்‌, அவனுக்குத்‌ தெரியாதா ? ஆனால்‌ உடனேயே 
தெளிவில்லாத அவள்‌ குரலில்‌ அது எப்படி நடக்குது 
என்பதை ஒரு பக்‌இ பரவசத்துடன்‌ அவள்‌ அவனுக்குச்‌ 
சொல்லக்‌ கொடங்கினாள்‌. இப்போர்வை போர்த்‌ தியிருந்‌த 
ஒரு தேவதை வானத்திலிருந்து வேகமாகப்‌ பறந்து வந்து 
ஈட்டிபோல நீண்டகையால்‌ கல்லறையை மூடியிரும்‌,த கல்லை 
உருட்டி, த்தள்ளிற்று. மிகவும்‌ சலபமாக நடந்த காரியம்‌ 
அஅ- எனினும்‌ மகத தானகோர்‌ அதிசயம்‌ கான்‌. அப்படி 
நடந்தது அது. அவன்‌ பார்க்கவில்லையா அதை ? 


பாரபாஸ்‌ குனிந்து அவளைப்‌ பார்த்துக்கொண்டே, 
தான பார்க்கவில்லை என்றான்‌. அப்படி எதுவும்‌ நடக்‌ 
காதது பற்றித்‌ கனக்குச்‌ சந்தோஷமே என்று தனக்குள்‌ 


73 


சொல்லிக்கொண்டான்‌. மற்ற சாதாரண மனிதர்களின்‌ 
கண்கள்‌ போல அவன்‌ கண்கள்‌ நன்றாகவே கண்டன 7 
அவற்றில்‌ எவ்விதக்‌ கோளாறுமில்லை. அவன்‌ கண்களில்‌ 
இப்போது அதிசயங்கள்‌ படுவதில்லை; சாதாரண 
விஷயங்கள்‌ கான்‌ பட்டன. உண்மையைத்‌ தவிர தன்‌ 
கண்ணில்‌ வேறு எதுவும்‌ படவில்லை என்பதுபற்றி அவன்‌ 
சந்தோஷப்பட்டான்‌. அர்த மனிதருக்கு இனி அவன்‌ 
மனத்தை மயக்கும்‌ சக்தியில்லை ; அவர்‌ எழுவகைக்‌ காண 
வில்லை அவன்‌. ஆனால்‌ பிளவுபட்ட அந்த மேலு கட்டுக்‌ 
காரி இன்னமும்‌ அங்கே புழுதியில்‌ மண்டியிடடுக்கொண்டு 
தான்‌ இருந்தாள்‌. அவள்‌ கண்களிலே அவள்‌ கண்ட 
அதிசயத்தின்‌ பரவசம்‌ அகலறாட்டாமல்‌ -குடியேறி 
விட்டது. 


கடைசியாக அவள்‌ எழுந்து அங்கிருந்து நகர்ந்ததும்‌, 
நகருக்குப்‌ பாதிவழி இருவரும்‌ சேர்க்தே நடந்து 
போனார்கள்‌. அவர்கள்‌ அதிகம்‌ பேசவில்லை. ஆனால்‌ 
அவன்‌ விசாரித்து அறிந்துகொண்டான்‌. . அவன்‌ அவளை 
விட்டுப்போனபின்‌ அவள்‌ எப்படியோ இற்தத்‌ கடவுளின்‌ 
மகனிடம்‌ ஈம்பிக்கை கொண்டவளாக விட்டாள்‌. கடவுளின்‌ 
மகன்‌ என்று அவள்‌ சொன்ன அதே ஆசாமியைத்தான்‌ 
அவன்‌ சிலுவையில்‌ இறச்‌, தவர்‌ என்று சொன்னான்‌. 
ஆனால்‌ அவர்‌ என்ன உபதேசம்‌ செய்தார்‌ என்பதைக்‌ 
கேட்டபோது அவள்‌ அ.தற்குப்‌ பதில்‌ சொல்லக்‌ தயாராக 
இல்லை. வேறு எங்கேயோ பார்‌,ததாள்‌--அவனை நிமிர்க்து 
பராக்கக்கூட வள்‌ விரும்பவில்லை என்று தோன்றியது, 
அவர்கள்‌ வழிகள்‌ பிரிகிற இடம்‌ வந்தத. அவள்‌ டேவிட்‌ 
கேட்பக்கம்‌ போக உத்தேசித்தாள்‌. அவன்‌ தெஹினனாம்‌ 
பள்ள த்தாக்குக்குப்‌ போக உத்‌ தசித்தான்‌. பிரிந்துபோக 


74 


வேண்டிய இடம்‌ வந்ததும்‌ அவன்‌ அவள மீண்டும்‌ கேட்‌ 
டான்‌ அவர்‌ அப்படி என்ன உப3தசம்‌ செய்தார்‌ ? 
அதில்‌ அவள்‌ அவ்வளவு நம்பிக்கை வைப்பாமனன்‌ ? 
என்று அதைப்பற்றி அவள்‌ கவலைப்பட்டுக்‌ கேட்டிருக்க 
வேண்டிய இல்லைதான்‌ எனினும்‌ கேட்டான்‌. தரையைப்‌ 
பார்த்துக்கொண்டு அவள்‌ சிறிது கேரம்‌ நின்றாள்‌. 
வெட்கம்‌ நிறைந்த பார்வை ஒன்று பார்த்துக்கொண்டு 
அவள்‌ கடைசியில்‌ சொன்னாள்‌ ; 


“ ஒருவரை ஒருவர்‌ நேசிக்க வேண்டும்‌ என்று 
உபதேசித்தார்‌ அவர்‌.” i 


அதற்குப்‌ பிறகு அவர்கள்‌ பிரிந்தனர்‌. 


போகிற அவளையே பார்‌ தீதுக்கொண்டு வெகு சோரம்‌ 
அம்‌ இடத்திலேயே நின்றான்‌ பாரபாஸ்‌. 


ஜெரூஸலத்தில்‌ அவனுக்கு ஒன்றும்‌ அலுவல்‌ இல்லை, 
இருந்தும்‌ ஏன்‌ அவன்‌ அங்கேயே தங்கினான்‌ ? அடிக்கடி 
இதைத்‌ தன்னையே கேட்டுக்கொண்டான்‌ அவன்‌. காரண 
காரியமில்லாமல்‌ அவன்‌ நகரில்‌ அங்குமிங்கும்‌ மனம்போன 
படியெல்லாம்‌ இரிக்துகொண்டிருந்‌ தான்‌. எதுவும்‌ உபயோக 
மான காரியம்‌ செய்யவில்லை அவன்‌. ஏன்‌ அவன்‌ இன்னும்‌ 
வரவில்லை என்று மலையின்மேல்‌ அவன்‌ சகாக்கள்‌ ஆச்சரி 
யத்தில்‌ மூழ்கியிருப்பார்கள்‌ ; எதற்காக அவன்‌ அங்கு 
தங்கியிருக்தான்‌. அது அவனுக்கே தெரியாது / 


தனக்காக ததான அவன அப்படி அங்கு தங்கியிருக்‌ 
இறான்‌ என்று பருத்தஸ்திரி முதலில்‌ நினைத்‌. ாள்‌. 
ஆனால்‌ சீக்கிரமே அது உண்மையல்ல என்பது 
அவளுக்குத்‌ தெரிந்துவிட்டது. அதுபற்றிக்‌ கோபம்கூட 


75 


வந்‌ தது அவளுக்கு. ஆனால்‌ கடவுள்‌ விஷயமாக ஆண்கள்‌ 
எப்பவுமே நன்றியற்றவர்கள்‌ தான்‌. தங்களுக்குக்‌ தேவை 
யானது இடைத்தும்‌ கூட அவர்களுக்கு ஈன்றி யென்ப0.த 
கிடையாது. எது எப்படியானால்‌ என்ன? அவன்‌ 
அவளுடன்‌ படுத்துறங்கச்‌ சம்மதித்தான்‌. அதுபோதும்‌ 
என்று எண்ணினாள்‌ அவள்‌. உண்மையான ஆண்‌.மகன்‌ 
அவன்‌ அதுபற்றி அவள்‌ சக்‌ தாஷப்படலாம்‌. அவ 
னுடன்‌ இருப்பதுவே ஆனம்‌,தமாக இருந்தது. சரஸமாடு 
வதற்கு ஏற்ற புருஷன்‌ அவன்‌. பாரபாஸைப்‌ பற்றிய 
வரையில்‌ ஒரு விஷயம்‌ கிச்சயம்‌. அவன அவளிடம்‌ 
பிரியம்‌ வைத்திரும்தானோ இல்லையோ--அ௮வன்‌ வேறு 
யாரிடமும்‌ பிரியமும்‌ வைக்கவில்லை என்பது நிச்சயம்‌. 
அது நிச்சயம்‌ தான்‌. யாரைப்‌ பற்றியும்‌ அவன்‌ கவலைப்‌ 
படவில்லை. தவிரவும்‌ அவன்‌ தன்னை அ.இகமாகப்‌ பாராட்ட 
வில்லை என்பது அவளுக்கு மிகவும்‌ செளகரியமாகவும்‌ தான்‌ 
இருந்தது. இந்த உடல்‌ உறவே தாங்கமுடியா ததாக 
இருந்‌ தடூ தமன த்‌ இிலீடுபாடும்‌ இரும்‌ துவிட்டால்‌ அவளால்‌ 
நிச்சயமாக த்தாங்க முடியாது என்பது நிச்சயம்‌. காரியம்‌ 
எல்லாம்‌ ஆன பிறகு அவள்‌ தனக்குள்‌ தானே லேசாக 
அழுதுகொள்வாள்‌. அதைப்பற்றியும்‌ அவள்‌ ௮இகமாகப்‌ 
பாராட்டுவது கிடையாது. அப்படி அழுவதுகூட நல்ல 
உணர்ச்சிதான்‌. எந்த உருவத்‌ இலேனும்‌ காதலை அங்க 
கரிக்கத்‌ தயாராக இருந்தாள்‌ அவள்‌. காதல்‌ என்பதை 
அலகதியம்‌ செய்ய அவள்‌ தயாராக இல்லை. 


ஆனால்‌ எதற்காக அவன்‌ பிரமை பிடிததவன்போல 
ஜெரூஸலத்தில்‌ சகுற்றிச்‌ சுற்றி வந்துகொண்டிருக்கான்‌ 
என்பதை அவளால்‌ புரிந்து கொள்ள முடியவில்லை. நாள்‌ 
பூராவும்‌ செய்வதற்குத்தான்‌ என்ன வேலை இருந்தது? 


76 


அவன்‌ சோம்பேறியல்ல. எப்பவுமே. சுறு சுறுப்பாக 
எதற்கும்‌ அஞ்சாமல்‌ வேலை செய்யப்‌ பழகியவன்‌ அவன்‌ 
இப்படிச்‌ சோம்பேறியாக த இரிவ தற்குப்‌ பழயெவன்‌ அல்ல 
அவன்‌. 


சிலுவையில்‌ அறையப்படுவதஇலிருக்து தப்பியது 
முதலே அவன்‌ ரொம்பவும்‌ மாறிவிட்டான்‌ என்று தான்‌ 
சொல்லவேண்டும்‌. தான்‌ தப்பிவிட்டதை ஈம்பத்‌ தியாராக 
அவன இருப்பதபோல,த்‌ தோன்றவில்லை, பெரிய வயிற்‌ 
றைக்‌ கைகளால்‌ தழுவிக்கொண்டு ஈடுப்பகலில்‌ வெய்யலில்‌ 
படுத்து அரைக்‌ கண்‌ மூடியபடியே அவள்‌ தனக்குள்‌ 
சிரித்துக்கொண்டாள்‌. 


சிலுவையில்‌ அறையப்பட்டு உயிர்‌ நீத்த அந்த 
ஞானியின்‌ சிஷ்யர்ககாத்‌ தெருவில்‌ சந்‌. இக்காமலிருக்க 
பாரபாஸால்‌ முடியவில்லை, வேண்டுமென்று அவன்‌ அவர்‌ 
களைத்‌ தேடிக்கொண்டு போன தாக யாரும்‌ சொல்ல முடி 
யாது. இங்குமங்கும்‌ தெருக்களில்‌ சந்தைக்‌ கடைகளில்‌ 
அவர்கள்‌ எ இர்பார்ப்பார்கள்‌ அவர்களை நிறுத்தி அவர்க 
ரூடன்‌ அந்தப்‌ புதிய கொள்கையைப்பற்றி அவனால்‌ 
பேசாமல்‌ இருக்க இயலவில்லை. ஒருவரை ஒருவர்‌ கேசிப்‌ 
பதா ?.... கோயில்‌ சதுக்கத்தின்‌ பக்கமும்‌, நாகரிகமான 
ககர வீ இகளின்‌ பக்கமும்‌ போவதை அவன்‌ தவிர்த்தான்‌. 
சுற்றுவட்டத்‌ இிலிருந்த சந்து பொந்துகளில்‌ ஏழை 
எஸ்யவர்கள்‌ வசிக்கும்‌ தெருக்களில்‌ அங்காடிக்காரர்கள்‌ 
தங்கள்‌ பொருள்களைக்‌ கூவும்‌ தெருக்களில்‌ அவன்‌ 
சுற்றிச்‌ சுற்றி அலைக்‌ கான்‌. கடைகளில்‌ தொழிலாளிகள்‌ 
பலர்‌ தங்கள்‌ தங்கள்‌ தொழில்களைக்‌ கவனித்துக்‌ 
கொண்டு உட்கார்ந்தஇிருக்கனர்‌. இந்த எளிய மக்களில்‌ 


77. 


பலர்‌ அம்த குருகா தரின்‌ உபகெசங்களில்‌ ஈம்பிக்கை வைத்‌ 
இருந்தார்கள்‌. பெரிய வீதிகளில்‌ சந்தித்த மனிதர்களை 
விட இவர்களை பாரபாஸுக்கு அஇகமாகப்‌ பிடிக்‌ இருந்த து. 
அவர்களுடைய விசித்திரமான சிர்தனேகளை அறிந்து 
கொண்டான்‌ அவன்‌. ஆனால்‌ அவர்களுடன்‌ அவனால்‌ . 
அ,திகமாக நெருங்கிப்‌ பழக முடியவில்லை. சரியாகவும்‌ 
அவர்களைப்‌ புரிந்துகொள்ள முடியவில்லை அவனால்‌ 
இதற்குக்‌ காரணம்‌ அவர்கள்‌ அவ்வளவு அசட்டுக்கன 
மாகப்‌ பேசினார்கள்‌ என்பதாகவும்‌ இருக்கலாம்‌. தங்கள்‌ 
குருநாதர்‌ இறக்க பின்‌ எழுந்துவிட்டார்‌ என்று அவர்கள்‌ 
இடமாக நம்பினார்கள்‌. வானத்து வீரர்களுடன்‌ வந்து 
இல்வுலகில்‌ தன்‌ ராஜ்யத்தை அவர்‌ சீக்கிரமே ஸ்தாபிப்‌ 
பார்‌ என்று அவர்கள்‌ நம்பினார்கள்‌, அவர்கள்‌ எல்லாரும்‌ 
அதையே தான்‌ ' சொன்னார்கள்‌--அப்படித்தான்‌ அவர்‌ 
களுக்கு உபதேசம்‌ செய்யப்பட்டிருக்‌த து போலும்‌, ஆனால்‌ 
அவர்களில்‌ எல்லோருக்குமே அவர்‌ கடவுளின்‌ மகன்‌ 
என்பதுபற்றி ஏகோபித்த ஈம்பிக்கை இல்லை. அப்படியும்‌ 
இருக்க முடியுமா என்று அவர்கள்‌ எண்ணினார்கள்‌. 
அவர்கள்‌ நேரில்‌ பார்த்துப்‌ பேசிய அந்த மனிதர்‌ 
கடவுளின்‌ மகனாக எப்படி இருக்க முடியும்‌ என்று ௪3 தத்‌ 
தார்கள்‌ அவர்கள்‌. அவருடன்‌ அவர்கள்‌ பழகயெவர்கள்‌, 
அவன்‌ காலுக்கு அளவு எடுத்துச்‌ செருப்பு தத்துப்‌ 
போட்டவன்‌ கூட அவர்களிடையே இருக்கான்‌. கடவுளின்‌ 
மகனானால்‌ கால்‌ அளவை அந்தச்‌ சக்கிலி எடுத்திருக்க 
முடியுமா? அதை மட்டும்‌ நம்புவது அவர்களுக்கு சரம 
மாக,த்தான்‌ இருக்‌ தது. ஆனால்‌ பலர்‌ அவர்‌ கடவுளின்‌ 
மகன்‌ தான்‌ என்று சத்தியம்‌ செய்தார்கள்‌, தன்‌ தகப்ப 
ஓரின பக்கத்தில்‌ சொர்க்கத்தில்‌ சிம்மாஸனத்தில்‌ 
வீற்றிருப்பார்‌. அவர்‌ என்னு அவர்கள்‌ சொன்‌ 


78 


னார்கள்‌. ஆனால்‌ முதலில்‌ இந்த பாவகரமான, பூரண க்வ 
மற்ற உலகம்‌ அழிய3வண்டும்‌ என்று அவர்கள்‌ 
சொன்னார்கள்‌. அப்படி அழிந்த பின்தான்‌ சொர்க்கம்‌ 
உண்டாகும்‌ என்றார்கள்‌, 


எப்படிப்பட்ட விரித்‌திரமான மனிதர்கள்‌ அவர்கள்‌ ! 


கங்களைப்போல்‌ அவனுக்கு நம்பிக்கை யில்லை 
என்பதை அவர்கள்‌ அ்பாஷணையின்‌ துவக்கத்தூல?.ப 
கவனித்து விடுவார்கள்‌. அதற்தப்‌ பிறகு அவனுடன்‌ 
பேசுவதில்‌ மிகவும்‌ ஜாக்கிரதையாக இருப்பார்கள்‌ . 
சிலருக்கு மிகவும்‌ அவகம்பிக்கையாக இருக்கும்‌. அவனிடம்‌ 
அவர்களுக்கு அப்படியாகப்‌ பிரியம்‌ ஒன்றுமில்லை எனறும்‌ 
அவர்கள்‌ ஒப்புக்கொண்டார்கள்‌, அது பழக்கப்பட்ட ஒரு 
விஷயம்‌ தான்‌ பாரபாஸுஈக்கு. ஆனால்‌ இந்தத்‌ கடவை 
அவர்களின்‌ நம்பிக்கை வழக்கத்துக்கு மாறாக அவன்‌ 
மன தீதில்‌ சுருக்கென்று உரைத்தது. அவன்‌ எதிர்ப்‌ 
பட்டால்‌ ஜனங்கள்‌ சாதாரணமாக யாரும்‌ ஒதுங்கித்தான்‌ 
போவார்கள்‌_— அவனுடன்‌ பழக யாரும்‌ சாதாரணமாக 
விரும்புவதில்லைதான்‌. அது அவன்‌ கதோற்றத்தினால்‌ 
ஏற்பட்ட ஒரு அருவருப்பாக இருக்கலாம்‌. முக த.இல்‌ கத்தி 
வடு எதனால்‌ ஏற்பட்டது என்று யாராலும்‌ ஊக௫ித்தறிய 
முடியாது--பயங்கரமானவடு அது எந்தக்‌ காரணத்தினால்‌ 
ஏற்பட்ட வடுவோ அது! ஆழத்தில்‌ இருந்த அவன்‌ 
கண்களை யாரும்‌ லேசில்‌ பார்த்துவிட முடியா து 
என்பதனால்‌ எற்பட்ட அவமம்பிக்கையோ அது / மக்கள்‌ 
தன்னை நேசிப்பதில்லை என்பதை அறிந்தவன்‌ கான்‌ 
அவன. ஆனால்‌ அது இதுவரையில்‌ அவனை பாஇத்த 
இல்லை. ஜனங்கள்‌ என்ன நினைக்கிறார்கள்‌ என்பதுபற்றி 
அவனுக்கென்ன கவலை ? 


79 


அது தன்‌ மனத்தில்‌ உறுத்தும்‌ என்பதை அவன 
இது வரையில்‌ அறியவேயில்லை. 


பொதுவான ஒரு ஈம்பிக்கை காரணமாக அவர்கள்‌ 
கோஷ்டி கோஷ்டியாகச்‌ சேர்ந்தே காணப்பட்டனர்‌. 
தங்களில்‌ சேரா தவர்கள்‌ யாரையும்‌ அருகில்விட அவர்கள்‌ 
தயாராக இல்லை, அவர்கள்‌ சகோ,தர த்வம்‌ பாராட்டினார்கள்‌ 
நச விருந்துகள்‌ ஈடத்தினா்கள்‌. ஒரே குடும்பம்‌ போல 
அவர்கள்‌ விருந்துகளில்‌ ஈடுபட்டனர்‌. அதெல்லாம்‌ 
அவர்களுடைய புதுக்கொள்கைகளின்படி ௮ தல்‌ சேர்ந்தது 
போலும்‌, ஒருவரை ஒருவர்‌ நேசியுங்கள்‌ என்கிற மதத்தைச்‌ 
சேர்ந்தது போலும்‌. ஆனால்‌ தங்களில்‌ சேராதவர்களை 
நேித்தார்களா என்று சொல்வது மிகவும்‌ சிரமமான 
காரியம்‌ தான்‌. 


கேச விருந்‌ துகளில்‌ பங்கெடுத்துக்‌ கொள்ள வேண்டும்‌ 
என்று பாரபாஸ்‌ விரும்பியதாகவும்‌ சொல்ல முடியாது. 
அதில்‌ அவனுக்குச்‌ சிறிதும்‌ விருப்பமில்லை. அப்படிப்பட்ட 
ஒரு சிந்தனையே அவன்‌ வெறுப்பைக்‌ இளறக்கூடியதாக 
இருந்தது. மற்றவர்களுடன்‌ விளையாட்டு வாழ்க்கை 
நடத்த விரும்பியவன்‌ அல்ல அவன்‌. தான தனியனாக 
இருக்க விரும்பினான்‌ அவன்‌ யாருடனும்‌ பிணைக்கப்பட்டு 
வாழ விரும்பவில்லை அவன்‌. 


இருந்தாலும்‌ அவன்‌ அவர்களைத்‌ தேடிக்கொண்டு 
போனான்‌. 


அவர்களில்‌ ஒருவனாக ஆகிவிட விரும்புகிறவன்‌ 


போலக்கூடச்‌ சில சமயம்‌ பாசாங்கு செய்தான்‌. அவர்கள்‌ 


80 


"நம்பிக்கைகளை அவன்‌ மட்டும்‌ புரிக்து கொள்ள முடிந்தால்‌, 
அவனும்‌ அவர்களில்‌ ஒருவனாகி விடுவான்‌. அவனைச்‌ 
சந்தோஷத்துடன்‌ வரவேற்பதாக அவர்கள்‌ சொன்னார்கள்‌. 
தங்களுக்‌ கெட்டிய வரையில்‌ தங்கள்‌ குருநாதரின்‌ 
உபதேசங்களை அவனுக்கெடுத்துச்‌ சொல்லத்‌ தாங்கள்‌ 
தயாராக இருப்பதாக அவர்கள்‌ சொன்னார்கள்‌. அப்படிச்‌ 
சொன்னார்களே தவிர அவனை எற்றுக்‌ கொள்ள அவர்கள்‌ 
தயங்கிய மாதிரி தான்‌ அவனுக்குத்‌ தோன்றியது. 
விசி,த.இரம் தான்‌. புது சிஷ்யன்‌ ஒருவன்‌ கிடைத்தது 
பற்றித்‌ தங்களுக்கு உண்மையில்‌ சந்தோஷம்‌ பிறக்க 
வில்லையே என்று அவர்கள்‌ தங்களுக்குள்ளேயே 
வருக்‌.இஞர்கள்‌ என்று கூடச்‌ சொல்லலாம்‌. இதற்குக்‌ 
கரரணம்‌ என்ன? ௮.இகமாகச்‌ சிக்‌.இக்காமலே பாரபாஸாுக்கு 
இதன்‌ காரணம்‌ தெளிவாகத்‌ தெரிந்தது. இடீரென்று 
, எழுந்து அவன்‌ அங்கிருந்து ஈகர்க்துவிடுவான்‌. அவன்‌ 
முகக்காய வடு ரத்தச்‌ சிவப்பாக சிவக்கும்‌. 


ஈம்புவதா ? சிலுவையில்‌ தொய்‌ உயிர்‌ நீத்த 
மனிதனைப்‌ பார்த்த அவன்‌ எதை ஈம்புவது ? அனறு 
சிலுவையில்‌ இறந்துவிட்ட சுவத்தைப்‌ பற்றி என்ன 
நம்புவது ? எப்படி ஈம்புவது ? அவர்‌ எழுந்து வரவில்லை 
என்பதை அவன்‌ தன்‌ கண்களா?ல3ய நேரில்‌ கண்டவன்‌. 
அப்படியிருக்க அவன்‌ எதை ஈம்புவது ? அதெல்லாம்‌ 
அவர்களுடைய கற்பனையே தவிர வேறு எனன ! எல்லாம்‌ 
அவர்கள்‌ கற்பனை தவிர வேறு அல்ல; இறந்தவர்‌ 
பிழைப்ப தாவது ? குருமா தராகட்டும்‌--வேறு யாராகத்‌ 
கான்‌ இருக்கட்டுமே--இறந்தவன்‌ பிழைப்பது ஏது? 
தவிரவும்‌, அவர்கள்‌ அவனை விட்டுவிட்டு அவரைச்‌ 
சிலுவையில்‌ அழைந்து சொல்வதற்கு அவன்‌ எப்படிப்‌ 


81 


பொறுப்பாளியாவான்‌ ? அது அவர்கள்‌ செய்த காரியம்‌ ! 
யாரை வேண்டுமானாலும்‌ விடுவித்‌திருக்கலாம்‌. பரரபாஸை 
அன்று விடுவித்தது தெய்வா இனமாக நேர்ந்த ஒரு காரியம்‌ 
அதல்‌ அவன்‌ பிசகு என்ன ? கடவுளின்‌ மகனா ? அவர்‌ 
எப்படிக்‌ கடவுளின்‌ மகனாக இருக்க முடியும்‌ ? அப்படிக்‌ 
கடவுளின்‌ மகனாக அவர்‌ இருந்தால்‌, ஏன்‌ இஷ்டமில்லா 
விட்டாலும்‌ சிலுவையில்‌ உயிர்‌ துறக்க வேண்டும்‌ அவர்‌ 2 
அவராகவே சிலுவையில்‌ இறப்பதை விரும்பி ஏற்றுக்‌ 
கொண்டிருக்க வேண்டும்‌ / அப்படியிருக்கால்‌ அது மிகவும்‌ 
ஆச்சரியமான விஷயம்‌ -- அமானுஷ்யமான து -- ஈம்பத்‌ 
கீகாதது. கஷ்டப்பட அவர்‌ எதற்காகத்‌ தயாராக 
இருக்‌.இருக்க வேண்டும்‌ / கடவுளின்‌ மகனாக இருந்தால்‌ 
அவர்‌ சுலபமாகவே கஷ்டப்படுவ திலிருர்து தப்பித்துக்‌ 
கொண்டிருக்கலாமே ! ஆனால்‌ அவர்‌ இந்த சிலுவைக்‌ 
அயர,த்திலிரு்து தப்பிவிட விரும்பவில்லை என்பது 
தெளிவாகவே தெரிந்தது. கஷ்டப்பட்டு சிலுவையில்‌ 
சாகத்தான்‌ அவர்‌ விரும்பினாரா ? அதைத்‌ தவிர்க்க அவர்‌ 
விரும்பவில்லையா? அப்படியிரும்‌,த தால்‌ தான்‌ அவர்‌ அப்படி 
அவதிப்பட வேண்டியதாக இருந்தது ! பாரபாஸை விடு 
வித்து விட்டதும்‌ அவர்‌,தானே ! அவர்‌ உத்தரவிட்டார்‌ 
இவனை விடுவித்துவிட்டு என்னைச்‌ சிலுவையில்‌ கொல்லு 
என்று அவரே தானே உத கரவிட்டிருக்கவேண்டும / 


அவர்‌ கடவுளின்‌ மகனாக இருக்க முடியாது, 
அது தெளிவு 7 


மிகவும்‌ விசித்திரமான வழியில்‌ தன்‌ சக்திகளை 

உபயோக த் இருந்தார்‌ அவர்‌, உபயோகப்படுத்‌தாமல்‌ 

உபயோகப்படுத்தனார்‌ என்று சொல்லலாமா ? பிறர்‌ 
6 


82 


இஷ்டப்படி. தீர்மானித்து அதை சுமத்திவிடச்‌ சம்மதித்து 
இருக்து விட்டார்‌. அவர்‌ எதிலும்‌ குறுக்டொமல்‌ நடப்பது 
நடக்கட்டும்‌ என்றிருந்து விட்டார்‌. அவரிஷ்டப்படி தான்‌ 
எல்லாம்‌ கடைசியில்‌ நடந்தது. பாரபாஸ்‌ சிலுவையிலி 
ருந்து சப்புவதும்‌ அவரிஷ்டம்தானே / 


தங்களுக்காக இறந்தார்‌ அவர்‌ என்று அவர்‌ 
சிஷ்யர்கள்‌ சொல்லிக்‌ கொண்டார்கள்‌, ஆனால்‌ அவர்‌ 
பாரபாஸாக்காக த்தான்‌ இறந்தவர்‌ என்பதை யாரும்‌ 
மறுக்கவே முடியாது. மற்றவர்களைவிட ஒருவிதத்தில்‌ 
அவனை அவருக்கு மிகவும்‌ நெருங்கெவன்‌ என்றுதான்‌ 
சொல்லவேண்டும்‌. மற்றவர்களைவிட அவருடன்‌ ஒடுக்க 
பாகப்‌ பிணைக்கப்பட்டவன்‌ அவன்‌. அவர்கள்‌ அவனை 
நெருங்க விரும்பவில்லை எனினும்‌ அவர்‌ அவனை அணுயெது 
உண்மை. அவன்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டவன்‌ என்று 
சொல்லலாம்‌--துயர,த்‌இலிருந்து விடுதலை பெற தேதர்க்‌ 
தெடுக்கப்பட்டவன்‌—கடவுளின்மகனுக்குப்ப இல்‌ சிலுவையி 
லிருந்து தப்பத்‌ தேர்ந்தெடுக்கப்‌ பட்டவன்‌. அதுவும்‌ அவர்‌ 
உததாவுதான்‌. அவரிஷ்டப்‌ படிதான்‌ நடந்தது என்று 
சொல்ல வேண்டும்‌. அவர்களுக்கெல்லாம்‌ இது ஏனோ 
புரியவில்லையே 7 


ஆனல்‌ அவர்களுடைய “ சகோதர கோஷ்டிகளேர ”” 
மேச விருந்துகளோ '' £ ஒருவரை ஒருவர்‌ நெடயுங்களோ 
அவனுக்குப்‌ பிடிக்கவேயில்லை. அவன்‌ அவன்தான்‌. 
தனிஒரு மனிதன்‌. சிலுவையில்‌ அறையப்பட்ட அந்த 
மனிதர்‌, கடவுளின்‌ மகனான அந்த மனிதர்கூட, 
அவனை சக்‌ தனி மனிதனாகத்தான்‌ அங்கேரிக்க வேண்டும்‌. 
அவன்‌ தன்‌ தனிமையை மறக்கவேயில்லை. அவர்‌ 


83 


சிஷ்யர்களைப்போல அவன்‌ அவருக்கு அடிமைப்பட்டவ 
னல்ல; அவருக்காகப்‌ பாடிக்கொண்டோ பிரார்‌ததனை 
செய்து கொண்டோ பொழுதைப்‌ போக்கிக்‌ கொண்டிருப்‌ 
பவன்‌ அல்ல அவன்‌. அவன்‌ பாரபாஸ்‌. 


ஒருவர்‌ எதற்காக ஏன்‌ கஷ்டப்பட விரும்ப்வேண்டும்‌ 
அப்படியும்‌ துயரப்பட விரும்புவது நியாயமா ? அவசிய 
மில்லாத போது, தப்பித்துக்‌ கொள்ள முடியும்‌ போது 
என்‌ எதற்காகக்‌ கஷ்டப்பட வேண்டும்‌ ! அதை ஈம்புவது 
சிரமமாகத்தான்‌ இருந்த து. கஷ்டப்பட வேண்டுமே என்று 
எண்ணினாலே வயிற்றைப்‌ புரட்டவில்லையா? அதைப்‌ பற்றி 
எண்ணும்போது அந்த மனிதரின்‌ மெலிந்த பரிதாபகர 
மான உருவம்‌ அவன கண்முன்‌ எழுந்தது. அவர்‌ 
அடிக்த கைகளால்‌ அந்த உடம்பின்‌ கன த்தை கூடத்‌ 
தாங்க முடியவில்லை. உலர்க்த உதடகெளை அசைத்து 
தண்ணீர்‌ என்று சொல்லக்கூட முடியவில்லை. இராத! 
அவராகக்‌ கஷ்டத்தை ஏற்றுக்‌ கொள்ளக்கூடிய மனிதர்‌ 
அல்ல அவர்‌ என்றுதான்‌ பாரபாஸுஃக்குத்‌ தோன்றியது. 
கஷ்டங்களைக்‌ காங்க அறத உடம்பிலே பலம்‌ எங்கிருந்த து. 
சிலுவையில்‌ அறையப்பட்டு உயிர்‌ நீக்கும்‌ கஷ்டத்தைக்‌ 
தானாக ஏற்றுக்கொள்கிற மனிதனும்‌ அல்ல அவர்‌. 
அவனுக்கு அவரைப்‌ பற்றி எண்ணிப்‌ பார்க்கவே பிடிக்க 
வில்லை என்றுதான்‌ சொல்ல வேண்டும்‌. ஆனால்‌ அவர்கள்‌ 
அவரை வணங்கினார்கள்‌ ; பாராட்டினார்கள்‌. அவர்‌ கஷ்டங்‌ 
களையும்‌, சிலுவையையும்‌, பரிதாபகரமான அவர்‌ பிரிவை 
யும்‌ போற்றிப்‌ புகழ்ந்தார்கள்‌. அதில்‌ பரிதாபமும்‌ 
துயரமும்‌ நிறைந்‌ திருக்‌ த து என்பதே அவர்களுக்குதீ தெரிய 
வில்லை3ய / சாவையேதான்‌ வணங்கினார்‌ களோ அவர்கள்‌ ? 
மிகவும்‌ பயங்கரம்‌ அது- கொடூரமானது. அவனுக்கு 


84 


அருவருப்பையும்‌ வெறுப்பையும்‌ தந்தது அது. அவர்‌ 
களிடமிருந்து அவர்‌ உபதேசங்களிலிருக்‌ தும்‌ அவனை 
அடித்து விரட்ட அந்த ஞாபகமே போதுமான தாகத்தான்‌ 
இருந்த. 


இல்லை--அவனுக்குச்‌ சாவிலே விருப்பம்‌ சிறிதும்‌ 
கிடையாது. சாவைக்‌ கண்டால்‌ வெறுப்புத்கான்‌ அவ 
னுக்கும்‌. சாகா இருக்கவே அவன்‌ விரும்பினான்‌. ௮.தனால்‌ 
தான்‌ அவன்‌ இந்தச்‌ சமயம்‌ சாகாமல்‌ தப்பித்துக்கொண் 
டானோ? எதற்காக, எந்தக்‌ காரணத்தினால்‌ அவனைக்‌ 
கொல்லாமல்‌ விடுதலை செய்தார்கள்‌ ? சிலுவையில்‌ இறக்‌ 
தவர்‌ கடவுளின்‌ மகன்‌ என்பது உண்மையானால்‌ அவருக்கு 
நல்ல விஷயங்களுபே தெதரிந்திருக்கவேண்டும்‌. அப்படி 
யானால்‌ பாரபாஸ்‌ சாக விரும்பவில்லை என்பதை அவர்க 
ள.றிந்திருக்கவேண்டும்‌. கஷ்டப்படவோ, சாகவேச அவன்‌ 
தயாராகவே இல்லை என்பதை அவர்‌ அறிந்துதான்‌ 
விடு தலைக்கு ஏற்பாடு செய்தாரோ? தனக்காக அதனால்‌ 
கான்‌ அவர்‌ இறக்தாரோ ? பாரபாஸ்‌ அவருக்குப்‌ பின்னால்‌ 
கொல்கோதா குன அவரையில்‌ போய்‌ அவர்‌ சிலுவையில்‌ 
உயிர்‌ துறந்ததைப்‌ பார்த்துவிட்டு வருவ துடன்‌ அவன்‌ 
கடமை முடிந்துவிட்டது. அவனிடம்‌ அவர்‌ எதிர்‌ 
பார்‌.த்‌,த து அவ்வளவு தான்‌ ! அதுகூட அவனுக்கு மிகவும்‌ 
கஷ்டமாகவே தான்‌ இருந்தது. சாவு என்றால்‌ பார்ப்‌ 
பதற்கே வெறுப்பாக தீதான்‌ இருந்தது. கஷ்ட த்தையும்‌ 
சக த்துக்கொள்ளும்‌ மனப்பாங்கில்லா தவன்‌ அவன்‌. 


ஆம்‌. கடவுளின்‌ மகன்‌ உண்மையில்‌ அவனுக்காகத்‌ 
தான்‌ இறந்தார்‌ என்று சொல்லவேண்டும்‌. அவனைத்‌ 
தான விடுவிக்க நேர்‌ காரணமாக இருந்தவர்‌ அவர்‌. (இந்த 


85 


மனிதனை விடுவித்து, அவனுக்குப்‌ பதில்‌ என்னைச்‌ 
சிலுவையில்‌ அழைந்து கொல்‌ '' என்று அவரே சொன்ன 
மா இரி இருந்த து. 


அவர்களில்‌ ஒருவனாக இருக்க முயற்சி செய்துவிட்டு, 
அவன்‌ நகர்ந்து போகும்போது, இப்படியெல்லாம்‌ இந்‌.இ.த்‌ 
தான்‌ பாரபாஸ்‌. குசவர்கள்‌ சந்தில்‌, குசவர்‌ கடையிலிரும்‌ 
தவர்கள்‌ அவன்‌ தங்கள்‌ மத்தியில்‌ வருவதை விரும்ப 
வில்லை அவர்கள்‌ என்பதைத்‌ தெளிவாக்கியபின்‌, அவன்‌ 
இப்படியெல்லாம்‌ சிக்தித்துக்கொண்டே வெளியேறினான்‌. 


அவர்களை மறுபடி. போய்ப்‌ பார்ப்பஇல்லை என்றும்‌ 
இர்மானிக் தான்‌. 


ஆனால்‌ இந்தத்‌ தீர்மானத்தையும்‌ மறந்துவிட்டு 
அவன்‌ மறுகாளும்‌ அவர்களிடையே சென்றான்‌. தங்கள்‌ 
சித்தாந்தங்களில்‌ எது அவனுக்குப்‌ புரியவில்லை என்று 
அவர்கள்‌ அனுதாபத்துடன்‌ விசாரித்தார்கள்‌. முந்திய 
இனம்‌ அவர்கள்‌ அவனை அப்படி விரட்டியதற்கு வருக்க 
ஞர்கள்‌ என்பது தெளிவாகவே தெரிர்கது. சரியானபடி 
வரவேற்காமல்‌ அவனை விரட்டியதும்‌ தங்கள்மேல்‌ பிசகு 
என்று உணர்ந்தவர்கள்போல அவர்கள்‌ ஈடக்துகொண் 
டார்கள்‌. அவன்‌ அறிவுச்‌ தாகத்தைத்‌ தீர்த்து வைக்க 
அவர்கள்‌ முயலவேண்டாமா? அவன்‌ என்ன கேம்‌ 
டறிந்துகொள்ள விரும்பினான்‌. எது புரியவில்லை 
அவனுக்கு ? 


தோள்பட்டையை உலுக்கிவிட்டு அது எல்லாமே 
அவனுக்குப்‌ புரியாத பு.இராக,க்‌ தான்‌ இருந்தது என்று 


86 


சொல்ல விரும்பினான்‌ அவன்‌. இதையெல்லாம்‌ பற்றித்‌ 
கனக்கும்‌ கவலையேயில்லை என்று சொல்லிவிட அவன 
விரும்பினான்‌. மாண்டவர்‌ மீள்வது என்கிற கொள்கையை 
அவனால்‌ புரிந்துகொள்ள முடியவில்லை என்று மட்டும்‌ 
சொன்னான்‌. உதாரணமாக அதை மட்டும்‌ சொன்னான்‌. 
செத்தவர்கள்‌ யாரும்‌ பிழைத்தெழுந்சகாக அவன்‌ 
கேள்விப்பட்ட இல்லை, 


குயவர்கள்‌ தங்கள்‌ சக்கரங்களைச்‌ சுற்றுவதை நிறுத்தி 
விட்டு அவனை நிமிர்ந்து பார்த்தார்கள்‌. பிறகு ஒருவரை 
ஒருவர்‌ பார்‌. த்துக்கெரெண்டார்கள்‌. தங்களுக்குள்‌ சிறிது 
கேரம்‌ குசுகுசுவென்று பேசிக்கொண்டார்கள்‌. தங்கள்‌ 
குருநாதர்‌ ஒரு மனிதனை, செத்தவனை எழுப்பினார்‌. 
அம்க மனிதனை அவன பார்க்கவிரும்பினால்‌ பார்க்கலாம்‌ 
என்றார்கள்‌. அவன்‌ பார்க்க விரும்பினால்‌ அதற்கு 
ஏற்பாடு செய்ய அவர்கள்‌ தயாராக இருந்தார்கள்‌. அன்று 
மாலையிலேயே ஏற்பாடு செய்யலாம்‌ என்றார்கள்‌. வேலை 
யெல்லாம்‌ முடிர்த பிறகு போகலாம்‌. ஜெருஸலத் துக்கு 
இடையே சிறிது தூரத்தில்‌ வசிக்றொன்‌ அந்த மனிதன்‌ 
என்றார்கள்‌. 


பாரபாஸாுக்குப்‌ பயமாகவே இருக்கது. அவன்‌ எதிர்‌ 
பார்த்தது இதுவல்ல. அதைப்‌ பற்றி வெறும்‌ பேச்சுப்‌ 
பேசுவார்கள்‌. அவர்கள்‌ வார்த்தைகளைக்‌ கொட்டிப்‌ பூசி 
மெழுகுவார்கள்‌ என்று எண்ணினான்‌. இப்படிப்‌ பதில்‌ 
சொல்ல முடியாதபடி அவர்கள்‌ ருசுக்கள்‌ தருவார்கள்‌ 
என்று அவன்‌ எதிர்பார்க்கவில்லை. உண்மைதான்‌ 
இதெல்லாம்‌ ஏதோ பெரும்‌ புரட்டு, ஏமாற்று என்றுதான்‌ 
அவன்‌ எண்ணினான்‌, ஏதோ விசித்திரமான கற்பனை, 


87 


ஒரு புனிதமான கடவுள்‌ பெயரில்‌, புரட்டு, உண்மையில்‌' 
இறந்ததாகச்‌ சொல்லப்பட்ட மனிதன்‌ இருக்கமாட்டான்‌. 
இருந்தாலும்‌ அவனுக்குப்‌ பயமாகத்தான்‌. இருக்கது. 
அந்த மனிதனைப்‌ போய்ச்‌ ௪கஇக்க அவன்‌ விரும்பவில்லை, 
ஆனால்‌ கேட்ட பிறகு வரமாட்டேன்‌ என்று பின்வாங்குவது 
எப்படி ? குருகாதரின்‌ சகீதியை ருஜாப்பிகதுக்கொள்ள 
ஒரு சந்தர்ப்பம்‌ இடைத்தது என்று ஈன்றியைத்‌ தெரி 
வித்‌ துக்கொள்வதுடன்‌ அவன்‌ இருப்‌ இியடைய வேண்டிய 
தாகிவிட்ட து. 


குழப்ப,த்‌ துடன்‌ தெருக்களில்‌ நடந்‌ துசொண்டே அவன்‌ 
பொழுதைக்‌ கழித்தான்‌. வேலை முடியும்‌ தருவாயில்‌ 
குயவன்‌ கடைக்கு அவன்‌ போனான்‌. வழிகாட்ட அவ 
னுடன்‌ ஒரு வாலிபன்‌ வந்தான்‌. நகரத்து வாசல்களை த்‌ 
தாண்டி, ஆலங்குன்றை நோக்‌ நடகீதார்கள்‌ அவர்கள்‌ 
இருவரும்‌, 


மலையின்‌ சரிவிலே ஒரு கிராமத்தில்‌ ஒரு: கோடி 
வீட்டில்‌ அவர்கள்‌ தேடிப்போன ஈனிதன்‌ வசித்துக்கொண் 
டிருக்கான்‌. வாசலை மறைத்த வைக்கோல்‌ பாயை கற்‌ 
நினான்‌ வாலிபக்‌ குயவன்‌. மேஜைமேல்‌ கைகளை நீட்டிக்‌ 
கொண்டு தரையில்‌ சுவரைப்‌ பார்த்துக்கொண்டு 
உட்கார்ச்இருக்தான்‌ அந்த மனிதன்‌. தெளிவான உரத்த. 
குரலில்‌ வாலிபன்‌ பேசும்‌ வரையில்‌ அவன்‌ வரந்தவர்களைக்‌ 
கவனித்த மாதிரியே தெரியவில்லை. குரல்‌ கேட்டு வாசல்‌ 
பக்கம்‌ இரும்பி அவர்களுக்கு ஈல்வரவு கூறினான்‌ அவன்‌? 
மிகவும்‌ தாழ்ந்த குரலில்‌ வணக்கம்‌ சொன்னான்‌. குயவர்கள்‌ 
சந்திலிருந்து வர்திருப்பகாகவும்‌ என்ன காரியமாக 
வந்‌.இருந் தார்கள்‌ என்பதையும்‌ வாலிபன்‌ அவனுக்குச்‌ 


88 


"சொன்னான்‌. மேஜையண்டை வந்து உங்காரச்‌ சொல்லி 
அவர்களை அழைத்தான்‌ அவன. 


பாரபாஸ்‌ அவன எதிரே உட்கார்ந்து கொண்டான்‌. 
அவன முகத்தை உற்றப்‌ பார்த்தான்‌. அவன்‌ முகம்‌ 
எலும்பால்‌ ஆனதுபோல்‌ கடினமாக இருந்தது. வெளிரிட்‌ 
டிருக்கது. கோல்‌ நன்றாக உலர்கந்இருந்தது. ஒரு. 
மனிதனின்‌ முகம்‌ இப்படி இருக்க முடியும்‌ என்று பாரபாஸ்‌ 
கற்பனையில்கூட எண்ணிய இல்லை. இப்படிப்‌ பாழடைந்த 
முகம்‌ வேறு எதையும்‌ தான்‌ இதுவரை பார்த்இருப்பதரக 
அவனுக்குச்‌ தெரியவில்லை. பாலைவனம்போல இருந்தது 
அவன்‌ முகம்‌. 

வாலிபன்‌ கேட்ட கேள்விக்குப்‌ பதில்‌ அளித்தான்‌ 
அந்த மனிதன்‌. அவன்‌ செத்தது உண்மைதான்‌ என்றும்‌, 
அவன்‌ உயிரை மீட்டுத்‌ தந்‌.த து குருமா தர்‌ கலிலியிலிரும் து 
வந்த அர்த ஞானிதான்‌—என் றும்‌ சொன்னான்‌ அவன்‌. 
நாறு இரவுகளும்‌ பகல்களும்‌ அவன்‌ கல்லறையில்‌ 
இறந்து அடக்கம்‌ செய்யப்பட்டிருக் தான்‌. ஆனால்‌ 
இப்போதும்‌ அவன்‌ உடல்‌ சக்தியும்‌ மனச்சக்‌ தியும்‌ சிறிதும்‌ 
மாறிவிடவில்லை. முன்போலவேதான்‌ இருந்தது என்று 
சொன்னான்‌ அவன்‌. எந்த விஷயத்திலும்‌ எப்படிப்பட்ட 
மாறுதலும்‌ ஏற்பட்டுவிடவில்லை என்றான்‌ அவன்‌, இப்படி 
யாக குருகாதன்‌ தன்‌ சகீதிக’ளை நிரூபிக்க அவன்‌ 
உதவினான்‌. பெருமைகளையும்‌ சக்‌ இகளையும்‌ நிலைகாட்ட 
அவருக்கு அவனால்‌ ஒரு சந்தர்ப்பம்‌ கிடைத்தது என்றான்‌ 
அவன்‌. அவர்‌ கடவுளின்‌ மகன்‌ தான்‌-சந் தகமேயில்லை 
என்றான்‌. மெதுவுர்க நிதானித்துப்‌ பேசினான்‌ அவன 
ஒளியிழக்து மங்கெ கண்களால்‌ பாரபாஸைப்‌ பார்‌ த்துக்‌ 
கொண்டே அவன்‌ இவ்வளவையும்‌ சொன்னான்‌. 


89 


அவன பேசி முடித்தபின்‌, குருஈரதரையும்‌ அவர்‌ 
சக்‌ இகளையும்பற்றிச்‌ சிறிதுநேரம்‌ பேசிக்கொண்டு அவர்கள்‌ 
உட்கார்ந்‌ இருந்தனர்‌. அவருடைய பெரிய செயல்களைப்‌ 
பற்றிப்‌ பேசினார்கள்‌. பாரபாஸ்‌ இந்தப்‌ பேச்சில்‌ கலந்து 
கொள்ளவில்லை. பிறகு அவர்களிருவரையும்‌ தனியாக 
விட்டுவிட்டு, அம்கக்‌ ரொமத்‌திலிரும்‌த தன்‌ பெற்றோரைப்‌ 
பார்‌,தீதுவிட்டு வரப்போனான்‌ அர்‌த வாலிபன்‌, 


இந்த மனிதனுடன்‌ தனியாக இருக்க பாரபாஸ்‌ 
விரும்பவில்லை. ஆனால்‌ காரணமில்லாமல்‌ எப்படி இடுதிப்‌ 
பென்று எழுந்து போவது? பாவமோ உணர்சீசியோ 
காட்டாத கண்களுடன்‌ பாரபாஸையே பார்‌,த்துக்கொண்டு 
உட்கார்ச்‌ இருக்‌ தான்‌ அம்த மனிதன்‌, அவனுக்கு பாரபா 
ஸிடம்‌ எந்தவிதமான பிணைப்பும்‌ கடையா து. எனினும்‌ 
அவனிடமும்‌ ஒரு கவர்ச்சியிருந்தது-- தன்னை இழுத்தது 
என்று எண்ணினான்‌ பாரபாஸ்‌, புரிக்துகொள்ளமுடியா,த 
ஒரு கவர்ச்சி அது. தப்பித்துக்கொள்ள,த்தான்‌ விரும்‌ 
பினான்‌ பாரபாஸ்‌. பிய்‌,த் துக்கொண்டு ஓடிவிட்டால்‌ கவலை 
என்று எண்ணினான்‌ அவன்‌. ஆனால்‌ அப்படி ஓடிவிட 
முடியவில்லை, 


சிறிது நேரம்‌ பேசாமலே உட்கார்ந்‌ இருக்‌ தான்‌ அமத 
மனிதன்‌. பிறகு தங்கள்‌ ஞானியிடம்‌ அவனுக்கும்‌ ஈம்பிக்கை 
இருந்ததா என்று கேட்டான்‌. அவர்‌ கடவுளின்‌ மகன்‌ 
என்று அவன்‌ கம்பினானா என்று கேட்டான்‌. பாரபாஸ்‌ 
தயங்கினான்‌. பிறகு இல்லை என்று பதிலளித்தான்‌. 
பாவமற்ற அந்தக்‌ கண்கள்‌ பார்வைக்குமுன்‌ பொய்‌ 
சொல்லத்‌ தைரியம்‌ வரவில்லை அவனுக்கு, ஆனால்‌ அவன 
நிஜம்‌ சொன்னாலும்‌ பொய்‌ சொன்னாலும்‌ ஒன்றுதான்‌ 


9௦ 


என்று அந்த மனிதன்‌ நினைப்பதுபோல இருக்க து.' அகத 
மனிதன்‌ பாரபாஸுக்கு நம்பிக்கை வராதத ஒரு குற்ற 
மாக எடுத்துக்கொள்ளவில்லை, தலையை ஆட்டிக்கொண்டு 
அவன சொன்னான்‌. 


“ ஆமாம்‌. ரொம்பப்‌ பேர்வழிகளுக்கு நம்பிக்கை 
வருவ தில்லை. அவர்‌ தாயார்‌-—அவள்‌ நேற்று இங்கு 
வக்இருந்தாள்‌-அவளுக்குக்கட இதில்‌ நம்பிக்கையில்லை. 
ஆனால்‌ அவர்‌ சேத்த என்னை மீண்டும்‌ பிழைத்தெழசீ 
செய்தது உண்மை. அவருக்கு கான சாக்ஷி சொல்ல 
வேண்டும்‌ என்பது அவர்‌ சித்தம்‌.” 


அது உண்மையானால்‌ அவன்‌ பெரிய ஈம்பிக்கை 
வைப்பது நியாயமே என்றான்‌ பாரபாஸ்‌. இந்த மஹர்‌ 
அதிசயத்கை ௩ட,தீதிவைத்த மஹானுக்கு அவன்‌ என்‌ 
றென்றும்‌ கடமைப்பட்டவன்‌. ஈன்றி செலுத்தக்கான்‌ 
வேண்டும்‌ என்றான்‌. அர்த மனிதனும்‌ ஆமாம்‌ 
என்றான்‌, இனமும்‌ அவன்‌ அவருக்கு நன்றி செலுத்‌ 
தனான்‌— இறந்‌ தவனை மீண்டும்‌ பிறைத்‌ தெழச்‌ செய்ததற்கு 
ஈன்‌ றிபாராட்டக்‌ கடமைப்பட்டவன்‌ அவன்‌. சாவின்‌ 
ராஜ்யத்இலிரும்‌து அவன்‌ தப்ப உதவி செய்தது அவர்‌ 
கானே ! 


“ சாவின்‌ ராஜ்யமா 17” என்று கூவினான்‌ பாரபாஸ்‌. 
அவன்‌ குரல்‌ சற்றே ஈடுங்கிற்று. “ சாவின்‌ ராஜ்யமா ?... 
அந்த ராஜ்யம்‌ எப்படியிருக்கற து? அங்குபோனவனாயிற்மீற 
நீ! அங்கு எப்படியிருக்கிறது, சொல்‌,” 


“ எப்படியிருக்கிற தா !'' அவனை ஒரு ஆச்சரிய பாவத்‌ 
துடன்‌ பார்த்துக்கொண்டே பதில்‌ கேள்வி கேட்டான்‌ 


91 


அம்த மனிதன்‌. அவன்‌ கேட்டதற்கு என்ன அர்த்தம்‌ 
என்று அவனுக்குப்‌ புரியவில்லை என்பது தெரிந்தது. 


டீ்ஆம்‌, சாவு என்று 8 அனுபவித்தது கான்‌ என்ன .!'"' 


“நான்‌ எதையும்‌ அனுபவிக்கவில்லை '' என்று 
பதிலளித்தான்‌ அந்‌,த மனிதன்‌. மற்றவன்‌ கேள்வி கேட்ட 
வேகம்‌ அவனுக்குப்‌ பிடிக்கவில்லை என்பதும்‌ தெளிவாகவே 
தெரிந்தது அவன்‌ குரலில்‌. “ நான்‌ செத்துப்போனேன்‌ 
அவ்வளவுதான்‌. செத்துப்போனவர்களுக்கு எதையும்‌ 
அனுபவிக்க உணர்ச்சி எது ! “சாவு என்பது துரியம்‌-- 
ஒன்‌ அமில்லை.” 


 ஒன்றுமில்லையா [ய 


“ ஆம்‌, ஒன்றுமில்லை, சாவு என்பது என்னவாக 
இருக்க முடியும்‌ 7” 


பரரபரஸ்‌ அவனை உறு,த்துப்‌ பார்த்தான்‌. 


 செத்தவர்களின்‌ உலக த்தைப்பற்றி நான்‌ ஏதாவது 
சொல்லவேண்டும்‌ என்று எ.ிர்பார்க்கிறாயா ? என்னால்‌ 
எதுவும்‌ சொல்ல இயலாது, செத்தவர்கள்‌ ராஜ்யம்‌ 
என்பது ஒரு சூனியம்‌. அது உண்டு.ஆனால்‌ அங்கு 
ஒன்றுமில்லை.” 


பாரபாஸால்‌ அவனை நிமிர்ந்து பார்ப்பதைத்‌ தவிர 
வேறு எதுவும்‌ செய்ய முடியவில்லை. பாலைவனம்‌ போன்ற 
அந்த முகமே அவனைப்‌ பயமுறுத்தியது, ஆனால்‌ அந்த 
முக தீதிலிறாம்‌து அவனால்‌ அவன கண்களை அரற்ற 
முடியவில்லை. 


92 


“ ஆமாம்‌" என்று மீண்டும்‌ சொன்னான்‌ அந்த 
மனிதன்‌. அவன்‌ கண்கள்‌ அவனுக்கப்பால்‌ சுவரில்‌ போய்ப்‌ 
பஇந்இருக்கன. “ செத்தவர்களின்‌ ராஜ்யத்தில்‌ ஒன்று 
மில்லை, ஆயினும்‌ அங்கு போய்‌ வந்‌இருப்பவர்களுக்கு, 
மற்ற எங்குமே ஒன்றுமில்லைபோல,த்தான்‌ இருக்கிறது.” 


“இப்படி நீ கேள்விகேட்ப து ஆச்சரியமாக இருகிறது” 
என்றான்‌ அவன்‌. “ ஏன்‌ இப்படிக்‌ கேட்டாய்‌ ? மற்றவர்கள்‌ 
யாரும்‌ என்னை இந்தக்‌ கேள்வி கேட்ட தில்லை, வழக்கமாக 
யாரும்‌ கேட்டதில்லை." 


ஜெருஸல த்தில்‌ உள்ள சகோதரர்கள்‌ அடிக்கடி 
தன்னிடம்‌ பலரையும்‌ அனுப்புவ துண்டு என்றான்‌ அவன்‌, 
ஈம்பிக்கையற்று வந்தவர்களை, அவன்‌ சொன்ன அதிசயம்‌ 
நம்பவைத்துவிடும்‌ என்றான்‌. இப்படியாக அவனும்‌ 
குருமா தருக்கு உதவியாக இறந்தான்‌. _அவருக்குட்பட்‌ 
டிருந்த நன்றிக்‌ கடனில்‌ ஒரு பகுதியை அவனால்‌ இப்படித்‌ 
இருப்பிச்‌ செலுத்த முடிக்‌தது என்றான்‌. இந்த வாலிபனே, 
வேறு யரராவடூதோ இனமும்‌ யாராவது ஒருவரை அழைத்து 
வருவது என்பது வழக்கமாகிவிட்டது என்றான்‌. செத்த 
வனைப்‌ பிழைக்கவைத்த அவர்‌ சக்திக்கு அவன சாக்ஷி 
சொல்வான்‌. ஆனால்‌ செத்தவர்களின்‌ ராஜ்ய த்தைப்பற்றி 
அவன்‌ யாரிடமும்‌ இதுவரை பேசிய இல்லை. அதைப்பற்றி 
முதல்‌ தடவையாக இன்று அவன்‌ தான்‌ விசாரி த்தான்‌ 
மற்றவர்கள்‌ அதைப்பற்றிக்‌ கவலைப்பட்டதேயில்லை. 


அறையில்‌ இருட்டத்‌ தொடங்கிவிட்டது. தாழ்ந்த 
கூரையிலிருந்து தொங்கிய விளக்கை ஏற்றினான்‌ அவன்‌, 
பிறகு அவன்‌ ரொட்டியையும்‌, உப்பையும்‌ எடுத்து ஒரு 


98 


கட்டில்‌ மேஜைமேல்‌ அவர்களிருவருக்கும்‌ கழிவில்‌ வைகு 
கான்‌. ரொட்டியை விண்டு, பாரபாஸ்‌ கையில்‌ ஒரு துண்‌ 
டைக்கொடு த்தான்‌; தானும்‌ ஒருதுண்டை எடுத்து உப்பில்‌ 
கோய்த்தான்‌. பாரபாஸையும்‌ உப்பில்‌ ரொட்டியைத்‌ 
தோய்‌ த்துக்‌ கொள்ளச்சொல்லி அழைத்தான்‌. பாரபாஸின்‌ 
கை நடுங்கிற்று, எனினும்‌ அவனும்‌ அப்படியே செய்ய 
வேண்டிய தாகிவிட்டது. மெளனமாக அந்த விளக்கின்‌ 
மங்கிய வெளிச்சத்திலே அவர்களிருவரும்‌ ரொட்டியை த்‌ 
இன்றுகொண்டு உட்காரச்‌. இரும்‌ தார்கள்‌. 


இந்த மனிதனுக்கு அவனைப்பற்றிய வரையில்‌ 
அருவருப்பு, வெறுப்பு எதுவுமில்லை. இவன்‌ அவனுடன்‌ 
மேச விருந்துண்ண க தயாராகவே இருந்தான. குயவர்கள்‌ 
சக்இினுள்ள சகோதரர்கள்போல இவன்‌ வித்தியாசங்கள்‌ 
பாராட்டவில்லை, ஒரு மனிதனுக்கும்‌ மற்றொரு மனித 
னுக்கும்‌ உள்ள வித்தியாசங்களைப்‌ பாராட்ட இவன்‌ தயா 
ராக இல்லை. ஆனால்‌ மஞ்சளாகவும்‌ உலர்ந்தும்‌ இருந்த 
கை விரல்கள்‌ தந்த ரொட்டித்‌ அண்டு வாய்க்குள்‌ 
போகும்போது பாசபாஸுக்கு அங்கு சவநா ற்றம்‌ அடிப்பது 
போல இருந்தது. 


எது எப்படியானாலும்‌, அவனுடன்‌ அவன்‌ இப்படிச்‌ 
சாப்பிடுவதற்கு என்னதான்‌ அர்த்தம்‌? இந்த அசர 
தாரணமான சாப்பாட்டுக்கு அர்‌. கதம்‌ கான்‌ என்ன 2 


சாப்பிட்டு முடிந்ததும்‌, கதவுவரை வந்து அவன்‌ பார 
பாஸை வழியனுப்பினான்‌-- அமைதியாகப்‌ போய்‌ வா" 
என்றான்‌. பாரபாஸ்‌ எதையோ மெதுவாக முணுமுணுத்து 
விட்டு அவசரமாக விடைபெற்றுச்‌ கொண்டு கஇளம்பினான்‌. 


94 


இருட்டில்‌ வேகமாக கடந்தான்‌, மலைச்சரிவிலே இறங்கப்‌ 
போனான்‌. அவன்‌ மனத்தில்‌ இந்தளைகள்‌ புயலாக அலை 
மோ தின. 


இரவில்‌ அவன்‌ வந்து தன்னை நத்திய வேகத்தைக்‌ 
கண்டு ஆச்சர்ய தீதில்‌ ஆழ்ந்தாள்‌ அந்தப்‌ பருத்த ஸ்திரி, 
இந்த வேகத்தின்‌ அர்த்தமோ, காரணமோ அவளுக்குத்‌ 
தெரியாது. ஆனால்‌ அவன்‌ உற்சாகம்‌ அவளுக்கு ஆனம்‌ 
தத்தைத்‌ தந்தது, எதையாவது கெட்டியாகப்‌ பிடித்துக்‌ 
கொண்டுதான்‌ ஆகவேண்டும்‌ என்று அவன்‌ நினைப்பது 
போல்‌இருக்தது. வேறு யாரால்‌ அவள்‌ விரும்பியதைக்‌ தா 
முடியுமோ முடியாதோ ? இவனால்‌ தர முடியும்‌. தன்‌ 
வாலிபம்‌ இரும்பிவிட்டது என்று கனவு கண்டுகொண்டு 
அவள்‌ படுத்திருந்தாள்‌. யாரோ ஒருவனின்‌ காதலில்‌ தன 
வாலிபம்‌ திரும்பிவிட்டது என்று அவள்‌ கனவு 
கண்டாள்‌....... 


மறுகாள்‌ அவன்‌ நகரின்‌ சீம்ப்பகு திகள்‌ பக்கமோ, 
குயவர்கள்‌ தெருப்‌ பக்கமோ போகவில்லை, ஸாலமன்‌ 
வரிசையிலே அந்தக்‌ கடைகளில்‌ வேலை செய்பவர்களில்‌ 
ஒருவன்‌ அவனைப்‌ பார்த்துவிட்டான்‌. முந்திய இனம்‌ 
மாலையில்‌ எப்படியிருந்தது என்று அவன்‌ உடனேயே 
கேட்டுவிட்டான. தாங்கள்‌ சொன்னது உண்மைதானே 
என்றும்‌ கேட்டான்‌. தான்‌ பார்த்துவிட்டுவர்த மனிதன்‌ 
செ,த்தபின்‌ உயிர்‌ தரப்பட்டவன்‌ ஆவன்‌ என்பதில்‌ சந்தேக 
மில்லை என்றான்‌ பாரபாஸ்‌. ஆனால்‌ அவனுக்கு என்ன 
தோன்றியது என்றால்‌, செ.த்தவனை குருநாதர்‌ பிழைப்‌ 
பித்தது சரியான காரியமல்ல என்று தோன்றிற்று 
என்றான்‌. அப்படி இறக்‌ தவனை எழுப்ப குருகாதனுக்கு 


95 


என்ன உரிமை இருந்தது? குயவனுக்குப்‌ பிரமை 
பிடித்ததுபோல்‌ இருந்தது. அவன்‌ வாயடைகதுவிட்டது. 
தங்கள்‌ குருமாதனை இப்படி இவன்‌ அவமதிக்கிறானே 
என்று கோபத்தால்‌ அவன்‌ முகம்‌ வெளிரிட்டது. ஆனால்‌ 
பாரபாஸ்‌ இரும்பி தன்வழி போய்விட்டான்‌. அங்கு நிற்க 
வில்லை, 


செய்தி குயவர்கள்‌ சந்தில்‌ மட்டுமல்ல ; எண்ணைக்‌ 
காரர்கள்‌ சந்து, தோல்‌ பதனிடுவோர்‌ சந்து, துணி நெய்ப 
வர்கள்‌ சந்து, மற்றும்‌ எல்லாத்‌ தொழிலாளர்களின்‌ சந்து 
களிலும்‌ விஷயம்‌ சீக்கரம்‌ பரவிவிட்டது என்று 
தோன்றியது. ரல நாள்‌ கழித்து பாரபாஸ்‌ அந்தப்‌ 
பக்கம்‌ போனபோது சிஷ்யர்களில்‌ யாரும்‌ அவனிடம்‌ 
பழையமா தரி நடந்துகொள்ளவில்லை, பேசவில்லை எனறு 
அவன்‌ கவனித்தான்‌. பேச விருப்பமில்லா தவர்கள்‌ 
மாதிரி இருக்‌ தார்கள்‌ அவர்கள்‌. ஓரக்‌ கண்களில்‌ அவனை 
அளவு கடந்த சந்தேகத்துடன்‌ பார்த்தார்கள்‌. அவர்கள்‌ 
அவனிடம்‌ என்றும்‌ நட்புப்‌ பாராட்டிய தில்லே என்பது 
உண்மைதான்‌. ஆனால்‌ இப்போது அவனிடம்‌ தங்கள்‌ 
- அவகம்பிக்கையை, அருவருப்பை அவர்கள்‌ தெளிவாகவே 
தெரியக்‌ காட்டினார்கள்‌. உண்மையில்‌ ஒருகாள்‌ முன்பின்‌ 
தெரியாத உலர்ந்து ஒட்டிய ஒரு மனிதன்‌ அவனைத்‌ 
தொட்டிழுத்து ஏன்‌ அவன்‌ தங்கள்‌ மத்தியில்‌ அடிக்கடி 
வந்து போய்க்‌ கொண்டிரும்‌ தான்‌ என்று கேட்கவே கேட்டு 
விட்டான்‌. தங்களிடம்‌ அவனுக்கு என்ன வேலை எனறு 
கேட்டான்‌. கோயில்‌ பூசாரிகள்‌ அனுப்பினார்களா வேவு 
பார்க்க ? அல்லது ஸப்யூசகள்‌ அனுப்பினார்களா ? பேச 
வாயில்லாமல்‌ நின்றான்‌ பாரபாஸ்‌! அந்தக்‌ வன்‌ கேட்ட 
கேள்விக்கு என்ன பதில்‌ சொல்வது என்றே அவனுக்குப்‌ 


96 


புரியவில்லை. அம்தக்‌ ழெவனின்‌ முகமே, வழுக்கைத்‌ தலையே 
கோபத்தால்‌ சிவந்துவிட்ட மாதிரி இருந்தது. அவனை 
அதற்குமுன்‌ பாரபாஸ்‌ பார்த்ததே இல்லை. அவன்‌ 
துணிகளுக்குச்‌ சாயம்‌ தோய்க்கும்‌ வேலை செய்பவன்‌ போல 
இருந்தான்‌ ; அவன்‌ காதில்‌ ஓட்டையிட்டு அந்த ஓட்டை 
யில்‌ சிகப்பும்‌ நீலமுமாக நூல்கள்‌ கோர்க்கப்பட்டிருக்தன. 


அவர்களுக்குத்‌ தன்னிடம்‌ கோபம்‌ வந்துவிட்ட து 
என்று அமிர்து கொண்டான்‌ பாரபாஸ்‌. முன்னைக்‌ 
கிப்போது அவனைப்பற்றிய எண்ணங்கள்‌ மாறிவிட்டன 
என்பதை அமிர்து கொண்டான்‌ அவன்‌. அவனைப்‌ 
பார்‌ த.தவர்கள்‌ எல்லோரும்‌ அவனை மட்டம்‌ தட்டினார்கள்‌, 
முகத்தைச்‌ சுளுக்கிக்‌ கொண்டார்கள்‌. வேறு இலர்‌ 
அவனை முறைத்து முறைத்துப்‌ பார்த்தார்கள்‌. யார்‌ 
எவன்‌ என்று பார்த்த அறிந்துகொள்ள விரும்புற 
வர்கள்‌ மாதிரி உறுத்துப்‌ பார்த்தார்கள்‌. ஆனால்‌ அவன்‌ 
அதை யெல்லாம்‌ கவனிக்காதவன்‌ மாதரி நடந்து 
கொண்டான்‌. 


பிறகு ஒரு மாள்‌ அதுவும்‌ ஈடக்துவிட்டது. ஈம்புறெ 
வர்கள்‌ வசித்த சந்துகளிலெல்லாம்‌ செய்தி காட்டுத்‌ இ 
போலப்‌ பரவியது. ஊர்‌ பூராவுகீகும்‌ விஷயம்‌ தெரிந்து 
விட்டது. அவன்‌ தான்‌ / அவன்‌ தான / குருகா தருக்குப்‌ 
பதில்‌ விடுதலை செய்யப்பட்டவன்‌ அவன்தான்‌ 7 தீர்க்க 
அரிசி, கடவுளின்‌ மகன்‌, குரு நாதன்‌--அவருக்குப்‌ பதில்‌ 
விடுதலை செய்யப்பட்டவன்‌ அவன்‌ ! பாரபாஸ்‌ அவன 
இதுவரையில்‌ சாகாமல்‌ தப்பியவன்‌. 


விரோதப்‌ பார்வைகள்‌ அவன எங்கு சென்றாலும்‌ 


அவனைப்‌ பினதொடர்க்தன. எரியும்‌ கண்களில்‌ 


97 


வெறுப்புடன்‌ எல்லோரும்‌ அவனைப்‌ பார்த்தார்கள்‌. 
அவன்‌ எதிரில்‌ இல்லாதபோது கூட அந்த வெறுப்பு 
துவேஷம்‌ அவர்களை விட்டு மறைந்த மாதிரித்‌ தெரிய 
வில்லை. அங்கு அவன்‌ அவர்கள்‌ கண்ணில்‌ படுவ இல்லை 
என்று திர்மானித்தான. 


“விடு தலையடைந்த பாரபாஸ்‌ / பாரபாஸ்‌ 7 விடு தலை 
பெற்றவன்‌ அவன்‌ /” 


அவன்‌ தனக்குள்‌, தன்மேல்‌ ஓட்டுக்குள்‌ ஒண்டிக்‌ 
கொண்டான்‌. யாருடனும்‌ அவன போவ இல்லை. உண்மை 
யில்‌ அவன்‌ இப்போதெல்லாம்‌ வெளியே கிளம்புவது 
கூடக்‌ இடையாது. அந்தப்‌ பருத்த ஸ்திரியின்‌ வீட்டிலே 
சந்தடி அதிகமாக இருந்த நேரங்களில்‌ மாடிமேல்‌, 
கூரைக்குக்‌ ழ்‌ படுத்துக்கிடக் கான்‌. இப்படியே ஒன்றன்‌ 
பின்‌ ஒன்றாக அவன்‌ பல நாட்களைக்‌ கழித்தான்‌. எந்தக்‌ 
காரியமும்‌ செய்ய மனமில்லை அவனுக்கு. சாப்பிடக்கூட 
அவன்‌ விரும்பவில்லை. யாராவது கொணர்ந்து தந்து 
சாப்பிடு என்று சொல்லாவிட்டால்‌, அதையும்‌ அடியோடு 
மறந்த போயிருப்பான்‌ அவன்‌. எதையும்‌ அவன 
லக்ஷியம்‌ செய்ததாகக்‌ தெரியவில்லை, எதிலும்‌ அவன 
மனம்‌ ஈடுபடவே இல்லை. 


பருத்த ஸ்‌திரீக்கு விஷயம்‌ புரியவே இல்லை. அவ 
ளுக்கு எட்டாத விஷயம்‌ அது. கேட்கவும்‌ தைரியமில்லை 
அவளுக்கு, அவனைத்‌ தொக்தரவு செய்யாமல்‌ தனியே 
விட்டுவிடுவதுதான்‌ சிறந்த வழி என்று எண்ணினாள்‌ 
அவள்‌. அதைத்தான்‌ அவனும்‌ விரும்பினனை என்று 
தோன்றியது. ஏதாவது பேசினால்‌ அவள்‌ இஷ்டப்‌ 
ப 


98 


பட்டால்‌ சில சமயம அவன்‌ பதில்‌ சொல்வான்‌. எப்ப 
வாவது ரகசியமாக ஒளிந்து நின்று பார்த்தால்‌, கூரை 
மேட்டைப்‌ பார்த்துக்கொண்டு அவன்‌ இந்தனையில்‌ ஆழ்ந்‌ 
இருப்பதைப்‌ பார்க்க முடிந்தது. ஆமாம்‌. அது விஷயம்‌ 
அவளுக்குச்‌ சிறிதும்‌ புரியவேயில்லை. பைத்தியம்‌ 
பிடித்துக்‌ கொண்டிருக்ககா அவனுக்கு? ஏன்‌? அவ 
ளுக்குத்‌ கொஞ்சமும்‌ புரியவில்லை. 


பிறகு ஒரு நாள்‌ புரிகிற மாதிரி இருந்தது. பார 
பாஸுக்குப்‌ பதிலாக சிலுவையில்‌ உயிர்‌ கித்த மனி தனிடம்‌ 
நம்பிக்கை வைத்திருந்த பை,ச்தியக்காரரர்‌கரூடன்‌ அவன்‌ 
அளவளாவிக்கொண்டிருக்‌ தான்‌ என்பதை ஒருநாள்‌ அசுஸ்‌ 
மயாத்தாக அவள்‌ கேள்விப்பட்டதும்‌, விஷயம்‌ அவளுக்குப்‌ 
புரிகிற மாதிரி இருந்தது. அப்போதுதான்‌ விஷயம்‌ 
புரிக்தது. அவன ஒரு மாஇரியாக இருக்‌ ததற்குக்‌ காரணம்‌ 
இருந்தது. அந்தப்‌ பைத்திய க்காரர்கள்‌ சான்‌ பாரபாஸின்‌ 
(இன்றைய மனோகிலைக்கும்‌ காரணம்‌. தங்கள்‌ பைத்தியக்‌ 
காரத்தனமான உபதேசங்களை அவனுக்கும்‌ அவர்கள்‌ 
உருவேற்றிவிட்டார்கள போலும்‌! அரைப்‌ பைக்‌ இயங்‌ 
களுடன்‌ உறவாடுகிறவன்‌ தானும்‌ அரைப்‌ பைத்திய 
மாகாமல்‌ வேறு என்னதான்‌ செய்யமுடியும்‌? அந்தப்‌ 
பை,தீதியக்காராகள்‌ அந்த மனிதர்‌ தங்களையும்‌, உலகையும்‌ 
காப்பாற்ற வந்த உத்தமர்‌ என்று அசட்டுத்தனமாக 
நம்பினார்கள்‌. எப்படியோ அவர்‌ தங்களுக்கு உதவி தரப்‌ 
போகிறார்‌ அவர்‌ என்று அவர்கள்‌ ஈம்பினார்கள்‌-கேட்டதை 
எல்லாம்‌ தரப்போகிறார்‌ ௮வர்‌என்று அ௮வர்கள்ஈம்பினார்கள்‌, 
பைத்தியக்காரர்கள்‌. ஜெருஸலத்தின்‌ அரசனாக ஆளப்‌ 
போடறவர்‌ அவர்‌ என்று ஈமபினார்கள்‌ அவர்கள்‌, தாடி. 
வளர்க்காத அந்நியர்களை மூட்டை கட்டி ஊருக்கு அனுப்பி 


99 


விடுவோர்‌ அவர்‌ என்று நம்பினார்கள்‌ எனபது பற்றி 
அவளுக்கு அப்படி ஒன்றும்‌ நிச்சயமாகத்‌ தெரியாது, 
அவர்களுடன்‌ போய்க்‌ கலந்துகொள்ள அவனுக்கும்‌ 
பைத்தியமா பிடித்துவிட்டது? அவர்களுக்கும்‌ அவனுக்கும்‌ 
என்ன சம்பந்தம்‌ ? ஆம்‌. புரிக தது அவளுக்கு. அவனைச்‌ 
இலுவையில்‌ அறைந்து கொல்ல இருந்தார்கள்‌. அவன்‌ 
தப்பித்துக்கொண்டான்‌-—ஆனால்‌ அவனுக்குப்‌ பதில்‌ 
அந்த ஆசாமி உயிர்‌ துறந்தார்‌. அது பயங்கரமான 
விஷயம்‌ தான்‌. அதைத்‌ தனக்குத்‌ தானே திருப்திகரமாக 
அவன்‌ விளக்கக்கொள்ள முயலுவது கியாயம்‌ தானே ? 
அவன்மேல்‌ இதில்‌ எதுவும்‌ தவறில்லை ஏன்று அவனுக்கே 
நமபிக்கை வரவேண்டாமா ? அப்படி அவனுக்குப்‌ பதில்‌ 
இறந்த மனிதர்‌ எவ்வளவு சிரேஷ்ட மானவர்‌. அசாதாரண 
மானவர்‌ என்று அவர்கள்‌ ஒவ்வொரு விநாடியும்‌ சுட்டிக்‌ 
காட்டிக்கொண்டு கா?ன இருப்பார்கள்‌ ? எத்தனையோ பேர்‌ 
அவரிடம்‌ பூரணமான நம்பிக்கை வைக்கத்‌ தயாராக இருக்‌ 
தார்கள்‌, அப்படிப்பட்ட ஒரு மனிதர்‌ சிலுவையில்‌ சாவ 
தற்கு அவன்‌ காரணமானது அவன்மேல்‌ பிசகுமானே 
சான்று அவர்‌ சிஷ்யர்கள்‌ எண்ணமாட்டார்களா ? அசட்டுப்‌ 
பிசட்டென்று பல எண்ணங்களை அவன்‌ மன தீதில்‌ உண்‌ 
டாக்‌ விட்டார்கள்‌ இந்த  அசடர்கள்‌! தான்‌ சாக 
வில்லையே என்று எண்ணி வருந்துகிற வருத்தத்‌ இலயே 
அவனுக்குப்‌ பைத்தியம்‌ பிடி,தீதுவிடும்போல இருக்கது, 
அவருக்குப்‌ பதில்‌ தான இறக்‌ இருக்கவேண்டும்‌ என்றெ 
எண்ணம்‌ தோன்றி விட்டதோ அவனுக்கு? அப்படித்தான்‌ 
இருக்கவேண்டும்‌ ! அது தான உண்மையாக இருக்கும்‌. 


தான்‌ சிலுவையில்‌ அறையப்பட்டு உயிர்‌ துறக்க 
வில்லையே என்றெ வருத்தம்‌ தான்‌ அவனுக்கு / அது 


1௦௦ 


இவ்வளவு தான்‌ தெரியாமல்‌ போய்விட்ட த அவனுக்கு ! 
அசடன்‌ / முட்டாள்‌ / அவளுக்குச்‌ சிரிப்புத்தான்‌ வந்தது 
தன்னுடைய அசட்டு பாரபாஸின்‌ முட்டாள்‌ தனமான 
எண்ணத்தை நினைக்கும்போது, அவளுக்குச்‌ ்‌ தரிப்பு 
வராமல்‌ என்ன செய்யும்‌? வார்த்தைகளில்‌ அடக்க 
முடியா த ஹாஸ்யமன்றோ இது? இதெல்லாம்‌ காரண 
மாகத்தான்‌ அவன்‌ * என்னவோ "போல இருந்தான்‌. 


அது சரி, மற்றது எப்படியானாலும்‌ கெட்டிக்காரத்‌ 
தனமாக சாதாரணமாக இருக்க அவன்‌ பழகிக்‌ கொள்ள 
காள்‌ ஆகவில்லையோ ? ஆவலுடன்‌ பேசி அவனை: மாற்ற 
வேண்டியது அவள்‌ கடமை, அவள்‌ பேசி அவன்‌ 
மன க்ை மாற்ற வேண்டியதுமான்‌. இதெல்லாம்‌ என்ன 
அசட்டுத்தனம்‌ ? 


ஆனால்‌ அவனுடன்‌ அவள்‌ பேசவேண்டிய அவ௫யமே 
ஏற்படவில்லை. பேச உத்தேசிக்தாள்‌ அவள்‌ ஆனால்‌ 
பேச அவகாசமே ஏற்படவில்லை, பாரபாஸிடம்‌ அவனைப்‌ 
பற்றிப்‌ பேச உண்மையிலேயே தைரியம அதிகம்‌ தான்‌ 
வேண்டும்‌ ! பேச உத்தேசிப்பதெல்லாம சரிதான்‌ ஆனால்‌ 
பேசத்‌ துணிச்சல்‌ வர வெகு காலமாகும்‌. 


ஆகவே எல்லாம்‌ வழக்கப்படியேதான்‌ டம்‌? தறியது. 
அவன்‌ ஈனத்துயர தீதுக்குக்‌ காரணம்‌ என்னவாக இருக்கு 
மென்று ஆச்சரியப்பட்டுக்‌ கொண்டே. அவள்‌ காலங்‌ கழித்‌ 
தாள்‌. அவனுக்கு உடம்பு சரியாக இல்லையா? மனம்‌ 
சரியாக இல்லையா ? முன்னைக்குப்பொழுது மெலிந்து 
விட்டான்‌. குடிப்பது சாப்பிடுவது எல்லாமே குறைந்து 
விட்டது, முகத்திலே வடு ஒன்றுதான்‌ ப்பாக 


101 


இருக்தது--மற்றப்படி முகம்‌ தேய்ந்து, கண்கள்‌ குழிக்கு, 
ராகமே வெளிரிட்டுவிட்டது. பார்க்கவே பரிதாபமாக இரும்‌ 
கான்‌. அவன்‌ முன்‌ மாதிரியெல்லாம்‌ இல்லை, இப்படி 
முகத்தைத்‌ தொங்கவிட்டுக்கொண்டு இருக்கிற ஆசாமி 
யல்லவே அவன்‌ ! பாரபாஸ்‌ இப்படியா இருப்பான்‌, 


அது அவனில்லையோ ? வேறு யாராகவாவது மாறி 
விட்டானோ? வேறு யாருடைய ஆவியாவது அவனைப்‌ 
பற்றிக்கொண்டு இப்படியெல்லாம்‌ ஆட்டிவைத்‌50,தா ? 
அவன்‌ அவனில்லையோ ? எப்படியோ மாறிவிட்டானே ? 
அப்படித்தான்‌ இருக்கும்‌. அவனுக்குப்‌ பதில்‌ சிலுவையில்‌ 
உயிர்‌ நீத்த அந்த ஆசாமியின்‌ ஆவி அவனைக்‌ கெட்டி 
யாகப்‌ பற்றிக்கொண்டு விட்டதோ? அம்த ஆசாமி 
பாரபாஸிடம்‌ ஈல்லெண்ணம்‌ கொண்டவன்‌ அல்ல. உயிர்‌ 
துறந்த அந்த ஆசாமி உயிர்துறந்த அந்த சமயத்தில்‌ 
தன ஆவியை அவன்‌ உடலில்‌ பிரவேசிக்கச்‌ செய்து 
விட்டுப்‌ போய்விட்டாரோ ! இறக்க மனமில்லாத அந்தக 
ஆசாமி, தப்பித்துக்கொண்ட பாரபாஸ்‌ மேல்‌ இப்படி 
வஞ்சம்‌ ,சர்‌,த்துக்கொண்டாரோ ? அப்படியும்‌ இருக்கலாம்‌ * 
அப்படித்‌. தான்‌ இருக்கும்‌ / யோ௫த்துப்‌ பார்க்கும்போது, 
தப்பி வர்‌.த காள்‌ முதலலே பாரபாஸ்‌ இம்த மாதிரி ஒரு 
இனுசாகதீதான்‌ இருந்து வந்திருக்கிறான்‌, எனறு 
எண்ணினாள்‌ அந்தப்‌ பருத்த ஸ்‌.இரீ, அப்படித்தான 
நடந்திருக்க வேண்டும்‌--அ௮.து, தான்‌ சரியான விளக்கம்‌, 
இதற்கெல்லாம்‌ எப்படி அந்த குருகாகன்‌ பாரபா 
ஸாுக்குத்‌ தன்‌ ஆவியைப்‌ பிரவேசிக்கச்‌ செய்திருக்க 
முடியும்‌ என்று தான்‌ அவளுக்குப்‌ புரியவில்லை: 
கொல்கோ தாவில்‌ அவர்‌ உயிர்விட்டபோது பாரபாஸ்‌ 
அங்கு போனதாகக்‌ தெரியவில்லையே ! ஆனால்‌ அவர்‌ 


102 


மஹா சக்திமான்‌ என்றுதான்‌ எல்லோரும்‌ நம்பினார்கள்‌. 
அத உண்மையானால்‌ அதைத்தான்‌ அவரால்‌ செய்‌ இருக்க 
முடியாது. பாரபாஸ்‌ எங்கிருந்தாலும்‌ அவன்‌ உடலுக்குள்‌ 
தன்‌ ஆவியைப்‌ பிரவேடக்கச்‌ செய்திருக்க மாட்டாரா 
அவர்‌ ? தன்‌ விருப்பத்தை நிறைவேற்றும்‌ சக்‌ இவாய்ந்‌ தவர்‌ 
தான்‌ அவர்‌. 


கனக்கு கேர்க்கது என்ன என்று பாரபாஸாக்கே 
தெரியுமோ தெரியாதோ ! தனக்குள்‌ ஒரு ௮ன்னியணுடைய 
ஆவி புகுந்து கொண்டுவிட்டது என்பதை அவன 
அறிவானோ என்னவோ ? தான இறந்துவிட்டதையும்‌ 
தனக்குள்‌ அந்த ஆசாமியின்‌ ஆவி புகுந்து உயிருடன்‌ 
இருக்கிறது என்பதையும்‌ அவன்‌ அறிவானோ என்னவோ? 
அவனுக்கே தெரியுமோ இது! 


அவனுக்கே இதெல்லாம்பற்றி நினைவே இல்லையோ 
என்னமோ ? ஆனால்‌ அவனுக்கு கினைவுண்டானால்‌ என்ன, 
இல்லாவிட்டால்‌ என்ன ? முன்னைக்‌ கிப்போது அவன்‌ 
அவன்‌ மிகவும்‌ கேவலமாக மாறிவிட்டான்‌ என்பது 
சுலபத்தில்‌ காணவே ந்தது. வேறு யாருடைய 
ஆவியோ புகுந்துகொண்டு அவனை மாற்றிவிட்டது 
ஆட்டி வவத்துக்‌ கொண்டிருந்தது. அவனுக்குத்‌ 
இங்கிழைக்கும்‌ உத்தேசம்‌ கொண்ட ஆவி அது. 


அவனைப்‌ பற்றி எண்ணி _அவள்‌ வருந்‌ இனாள்‌, அவனைப்‌ 
பார்க்கவே சங்கோஜப்படுகிற அளவுக்கு அவள வருந்‌ இனாள்‌ 
அவன அவளைக்கவனித்ததாகவே தெரியவில்லை, எதையும்‌ 
கவனிக்க அவனுக்கு அந்த சமயம்‌ மனம்‌ இருந்ததாகத்‌ 
தெரியவில்லை. அவளைப்‌ பரர்ப்பதுகூட இல்லை அவன்‌ 


108 


அவன்‌ சிக்தனைகள்‌ எல்லாம்‌ வேறு எங்கேயோ இரும்‌ தன. 
இரவுகளில்‌ இப்போது அவள்‌ தேவையில்லை அவனுக்கு. 
அவள்‌ நெருங்கி வந்தாலும்கூட அவன்‌ ஒதுங்கிப்‌ போய்‌ 
விடுவான்‌. அதுதான்‌ அவளால்‌ சகெக முடியாத விஷய 
மாக இருந்தது. அவளைப்‌ பற்றி அவன்‌ சிறிதும்‌ கவலைப்‌ 
பவெதற்குத்‌ தயாராக இல்லை என்பதையே அது 
சுட்டிக்‌ காட்டிற்று. இந்த ஏழை அரசனைக்‌ கொண்டு 
ஊசலாடிய மண்டு அவள்‌ தான்‌. இரவில்‌ அழுதுகொண்டே 
படுத்திருக்காள்‌ .அவள்‌, இப்பொழுதெல்லாம்‌ இந்த 
அழுகை எவ்விதமான திருப்‌ இயையும்‌ தரவில்லை அவளுக்கு. 
அதிசயம்‌ கான்‌...... இப்படிப்பட்ட குயரம்‌ தன்னை மீண்டும்‌ 
பாதிக்கலாம்‌ என்று அவள்‌ எண்ணியதே இல்லை. 


எப்படி அவள்‌ அவனை மீண்டும்‌ அடைவது ? 
அவனுள்‌ புகுந்து கொண்டு அவனை ஆட்டி வைக்க 
அந்தச்‌ சிலுவை மனிதரின்‌ ஆவியைக்‌ அரத்திவிட்டு 
அவனை மீண்டும்‌ பழைய பாரபாஸ்‌ ஆக்குவது எப்படி ? 
ஆவியை ஓட்டுவது பற்றி அவளுக்கு ஒன்றும்‌ தெரியாது. 
தவிரவும்‌ இப்போது அவனைப்‌ பிடித்‌ துக்‌ கொண்டிருக்க 
ஆவி சக்‌தி வாய்ந்த ஆவி என்பது மட்டும்‌ தெரிந்தது 
அவளுக்கு. அந்த ஆவியைப்‌ பற்றி அவளுக்கே பயமாக,த்‌ 
தான்‌ இருந்தது. சாதரணமாக எதற்கும்‌ பயந்து விடுகிற 
சுபாவமுள்ளவள்‌ அல்ல அவள்‌. எனினும்‌ இந்த ஆவி 
மிகவும்‌ சக்தி வாய்ந்தது--பயப்பட வேண்டியது என்று 
பாரபாஸைப்‌ பார்க்கும்‌ ஒவ்வொரு தடவையும்‌ அவளுக்குத்‌ 
தோன்றியது. அம்‌,த ஆவி எப்படி பாரபாஸ்‌ போன்ற ஒரு 
பலசாலியைப்‌ பிடித்து ஆட்டிவைதீசது என்று 
'எண்ணும்போ தெல்லாம்‌ ஆச்சரியமாக ததான்‌ இருக்கது, 
அவளுக்கு எட்டாத விஷயங்கள்‌ இவை. பயமாகவும்‌ 


104 


இருக்தது அவளுக்கு, சிலுவையில்‌ இறந்த மனிதனுடைய 
ஆவி பலமுள்ள ஆவியாக,த்தான்‌ இருக்கும்‌. 


இல்லை. அவள்‌ பயந்தாள்‌ என்றும்‌ சொல்லிவிட 
முடியாது. சிலுவையில்‌ இறந்தவர்களைக்‌ கண்டால்‌ 
அவளுக்குப்‌ பிடிக்கவே பிடிக்காது என்பதுதான்‌ பிரதான 
விஷயம்‌. அது அவளுக்குப்‌ பழகிய விஷயம்‌ அல்ல, 
அவள்‌ உடல்‌ பெருத்தவள்‌ -- தாராளமான தசைப்‌ 
பிண்டம்‌ ஆவள்‌. அவளுக்கேற்றவன்‌ பாரபாஸ் தான்‌. 
அதாவது உண்மையான சொரூபமுள்ள பாரபாஸ்தான்‌. 
இப்போதைய பாரபரஸ்‌ அல்ல, சிலுவையில்‌ இறக்காதது 
பாபம்‌ என்கிற எண்ணம்‌ படைக்குமுன்‌ இருந்த பாரபாஸ்‌ 
தான்‌ அவளுக்கு ஏற்றவன்‌, அவன்‌ தப்பியது பற்றி 
அவள்‌ சச்‌? தாஷப்பட்டாள்‌. அவனோ வென்றால்‌ அதுபற்றி 
கவலையுற்றிருப்பது போல இருக்க து. 


தன்னுடைய பெரும்‌ தனிமையில்‌ இப்படிப்‌ பலவாறு 
எண்ணமிட்டாள்‌ அந்த பருத்த ஸ்திரி. ஆனால்‌ கடைசியில்‌ 
பாரபரஸைப்‌ பற்றித்‌ தனக்கு உண்மையில்‌ ஒன்றுமே. 
தெரியாதே என்று அவளுக்கும்‌ ஞாபகம்‌ வந்தது, 
அவனிடம்‌ என்ன கோளாறு என்னு அவளுக்குத்‌ 
தெரியாது, சிலுவையில்‌ இறந்தவனின்‌ ஆவி தன்னைப்‌ 
பிடித்துக்‌ கொண்டிருக்கிறதா என்றும்‌ அவள்‌ அறிய 
மாட்டாள்‌. எதுவுமே அவளுக்கு நிச்சயமாக த தெரியாது, 
அவளுக்குத்‌ தெரிந்ததெல்லாம்‌ அவன்‌ தன்னைக்‌ 
சுவனிப்பதில்லை, லக்ஷியம்‌ பண்ணுவ இல்லை என்பதொன்று 
தான்‌. அவள்‌ அவனைக்‌ காதலித்தது அசட்டுத்தனம்‌ 
என்று தோன்றிற்று அவளுக்கு. இதைப்பற்றி எண்ணும்‌ 
போது அவளுக்கு அழுகையே வந்தத. பயங்கரமான 


105 


தாளாத துயரத்தில்‌ ஆழ்க தவளாகம்‌ படுத்திருந்தாள்‌ 
அவள்‌. 


அவளுடன்‌ வசித்தபோது அவன்‌ இரண்டொரு 
தடவை நகருக்குப்‌ போய்விட்டு வந்தான்‌. ஒரு சமயம்‌ 
அகஸ்மா,த்தாக ஒரு சிறிய குடிசையின்‌ முன்‌ நின்றான்‌. 
இரண்டொரு பிறைகளை த தவிர வீட்டுக்குள்‌ வெளிச்சமும்‌ 
காற்றும்‌ வர வேறு வழியே யில்லை. தோல்‌ பதனிடும்‌ 
நாற்றம்‌ எங்கும்‌ பரவி நின்றது. தரல்‌ பதனிடுபவன்‌ 
குடிசை அதி. அது கோல்‌ பதனிடுபவர்‌ சந்தில்‌ இல்லை. 
கெட்ரான்‌ பள்ளத்தாக்குக்குப்‌ பக்கத்தில்‌ கோயிலுக்குப்‌ 
பின்னால்‌ இருக்கது அது. கோயிலில்‌ பலியிடப்படும்‌ 
மிருகங்களின்‌ தோல்களைப்‌ பதனிட உபயோகப்பட்ட 
குடிசையோ என்னவோ அது இப்போது அனு 
உபயோக த்தில்‌ இருக்‌,த மாஇரித்‌ தெரியவில்லை. ஆனால்‌ 
அந்தத்‌ தோல்‌ வாசனையும்‌ கா ற்றமும்‌ மட்டும்‌ ௮5 லவில்லை. 
தரையிலே மரப்பட்டையும்‌, மற்றும்‌ குப்பையும்‌ கூளமும்‌ 
தூசும்‌ துர்பட்டையும்‌ நிறைந்‌ இருந்தது. அங்கு மிருகவ்‌ 
களும்‌ பக்ஷிகளும்‌ ஒதுங்கி அசத்தப்‌ படுத்‌.இயிருக்‌ தன. 
அதில்‌ கால்‌ வைத்துதான்‌ நடக்கவேண்டும்‌ அங்கு நிற்க 
வேண்டும்‌. 


பாரபாஸ்‌ யார்‌ கண்ணிலும்‌ படாமல்‌ அங்கு வந்து 
சேர்க்‌ தான்‌. வாசற்படிக்குப்‌ பக்கதீஇில்‌ ஒரு மூலையில்‌ 
ஒண்டிக்கொண்டு உட்கார்ந்தான்‌. உட்கார்ந்து உள்‌ 
அறையில்‌ பிரார்‌,த்‌, தனை செய்துகொண்டிருக்‌ த ஜனங்களைப்‌ 
பார்‌.த்துக்கொண்டிருக்‌ தான்‌. சிலர்‌ அவன்‌ இருந்த இடத்தி 
லிருந்து கண்களில்‌ படவில்லை. வளைக்‌, த மண்டபக்‌ கூரை 
போன்ற கூரையிலிருந்து உள்ளே வந்த வெளிச்சத்தில்‌ 


106 


வெகு சிலருடைய உருவங்களே தெளிவாகக்‌ கண்ணில்‌ 
பட்டன. பிரார்த்தனை முணு முணுப்புத்தான்‌ பெரிதாகக்‌ 
காதில்‌ விழுக்கது. பலர்‌ அங்கிருக்தார்கள்‌ என்பதை 
அதிவுஅ.த்தியது. சில சமயம்‌ அம்‌ த முணுமுணுப்பு ஒரு 
பக்கத்தில்‌ அஇகரிக்கும்‌--இன்னொரு சமயம்‌ இன்னொரு 
பக்கத்தில்‌ அ.இகரிக்கும்‌, இல . சமயம்‌ எல்லோருமே 
பாட்டின்‌ வார்த்தைகளைச்‌ சற்று உரக்கச்‌ சொல்வார்கள்‌. 
திடீரென்று ஒருவன்‌ எழுந்து தன்‌ குருமா தனைப்பற்றி 
சாக்ஷி சொல்லத்‌ தொடங்குவான்‌ உரத்த குரலில்‌, பரவசம்‌ 
நிறைக்க குரலில்‌ அவன்‌ சொல்லுவான்‌. மற்றவர்கள்‌ 
பிரார்‌ததனையை நிறுத்து விட்டு, அவன்பக்கம்‌ இரும்பு 
வார்கள்‌. அவன்‌ வார்‌ த்தைகளிலிருந்‌ து ௮ இக நம்பிக்கை 
பலம்‌ பெறுவார்கள்‌. அவன்‌ சாக்ஷி சொல்லி முடித்ததும்‌ 
மீண்டும்‌ எல்லோரும்‌ பிரார்த்தனை செய்யத்‌ தொடங்கு 
வார்கள்‌-முன்னைவிட வேகமாகப்‌ பிரார்த்தனை வார்‌. க்க 
கள்‌ வெளிவரும்‌. எழுந்து நின்ற சாகதிகளின்‌ முகங்களை 
பாரபாஸ்‌ காண முடிந்தது, ஒரு தடவை அவன்‌ அருகி 
லிருந்த ஒருவன்‌ சாகி சொன்னபோது, அவன்‌ 
மேலெல்லாம்‌ வியர்வை ஆறாக ஓடியது என்று கவனித்‌ 
தான்‌ அவன்‌. நடுத்தர வய இனன்‌ அவன்‌. சாக்ஷி சொல்லி 
முடிந்ததும்‌, அவன்‌ மார்‌ தரைமேல்‌ விழ, தரையை 
முததமிட்டான்‌ ; கடவுளின்‌ மகன்மட்டுமல்ல-- கடவுளும்‌ 
ஒருவர்‌ உண்டு என்பது அவனுக்கு அப்போதுதான்‌ 
ஞாபகம்‌ வந்தது போலும்‌, 


அவனும்‌ அப்புறம்‌ எழுந்து சாக்ஷி சொன்ன குரல்‌ 
அவனுக்குத்‌ தெரிந்த குரலாக இருந்தது. இரும்பிப்‌ 
பார்த்த பாரபாஸ்‌. அது வெப்புத்‌ தாடியுடைய பெரிய 
உருவத்‌ தவன்‌ எழுந்து நின்று பேசுகிறான்‌ என்று 


107 


கண்டன்‌. கலிலி பக்கத்‌,திலிரும்து வந்தவன்‌ அவன்‌, 
அவன்‌ பக்கத்துப்‌ பாஷையில்‌ பேகனான்‌ அவன, அது 
அசட்டுத்தனமான பாஷை என்றுதான்‌ ஜெருஸலக்து 
மக்கள்‌ எல்லோரும்‌ எண்ணினார்கள்‌. இருந்தும்‌ மற்றவர்‌ 
களைக்‌ கேட்பதைவிட அதிகக்‌ கவன த்துடன்‌ அவன்‌ சொல்‌ 
வதைக்‌ கேட்டார்கள்‌ கூடியிறாம்‌ த ஜனங்கள்‌. உண்மையில்‌ 
அவன்‌ சொன்னதில்‌ விசேஷமாக எதுவும்‌ இல்லை என்று 
தான்‌ சொல்லவேண்டும்‌. மிகவும்‌ சாதாரணமான விஷயய்‌ 
களைத்தான்‌ சொன்னன்‌ அவன்‌. தன்னுடைய குருநாத 
னைப்பற்றி முடிவில்‌ பேசினான்‌ ௮வன்‌--குருறா கன்‌ என்று 
தவிர வேறுவிதமாக அவரைக்‌ குறிப்பிடவில்லை அவன்‌. 
தன்னை நம்புகிறவர்கள்‌, தனக்காக எத்தனையோ விதமான 
சிரமங்களைக்‌ கஷ்டங்களைப்‌ படவேண்டியிருக்கும்‌ என்று 
குருமாகர்‌ சொன்ன தாக அவன்‌ சொன்னான்‌. இப்படி 
நேர்ந்தால்‌, படவேண்டியதை பொறுமையுடன்‌ படுவது 
என்று தீர்மானித்துக்கொள்ளவேண்டும்‌. குருகாதரே 
எப்படி அல்லல்பட்டு கஷ்டப்பட்டு அத்தனையும்‌ சகித்துக்‌ 
கொண்டார்‌ என்பதை ஞாபகத்தில்‌ வைத்துக்கொண்டு 
படவேண்டிய துதான்‌ என்றான்‌ அவன்‌. அவர்களை 
அவருடன்‌ ஒப்பிடுவது தவறுதான்‌ அவர்கள்‌ பலமற்ற 
வர்கள்‌ ; வெறும்‌ மனிதர்கள்‌ தான்‌--- அவரைப்போல சக்தி 
வாய்க்‌ தவர்களல்ல, அப்படியிருந்தும்‌ அவர்களும்‌ தங்கள்‌ 
கஷ்டங்களைச்‌ சகத்துக்கோள்ளத்தான்‌ முயலவேண்டும்‌-- 
நம்பிக்கையை இழந்துவிடாமல்‌ அவரை மறுக்காமல்‌ 
கி த்துக்கொள்ளவேண்டும்‌ எனறான்‌. இவ்வளவுதான்‌. 
தனக்குச்‌ சொல்லிக்கொள்கிறமா இரியே விஷய ததை மெது 
வாக அழுத்தம்‌ அதிகமில்லாமல்‌ சொன்னான்‌ அவன்‌; 
அவன்‌ முடித்தபோது, அங்கு கூடியிரும்தவர்களுக்கு 
அவன்‌ பேச்சில்‌ ஒரு அதிருப்தி ஏற்பட்டது போல 


108 


இருந்தது. இதைக்‌ கவனித்த அவன்‌. குருநாதரே 
மிசால்லி,தீ.தந்‌த ஒரு பிரார்‌த்தனையை இப்போது சொல்லு 
கிறேன்‌ என்று சொன்னான்‌. அதற்குப்‌ பிறகு அங்கு 
கூடியிரும்‌ தவர்களிடையே ஒரு இருப்‌இ ஏற்பட்ட துபோல 
இருந்தது. சிலர்‌ அந்தப்‌ பிரார்‌ த. தனையைக்‌ கேட்டு பரவச 
மடைந்தது போல இருக்கது, பரஸ்பரம்‌ பரவச மூட்டிக்‌ 
கொண்டு பிரார்‌,த்தனை செய்‌ தார்கள்‌ அங்இரும்‌த ஜனங்கள்‌ 
பிரார்‌ த்தனையை முடித்துவிட்டு அவன்‌ நின்றபோது, 
அவனைப்‌ பாராட்டக்‌ இரும்பிய மக்களில்‌ அன்று “ இங்கு 
வராதே அயோக்கியா !"' என்று தன்னை விரட்டியவர்களும்‌ 
இருந்தார்கள்‌ என்று கண்டான்‌ பாரபாஸ்‌, 


பின்னர்‌ இன்னும்‌ இரண்டொருவர்‌ அவனுக்கு 
“ சாகதி " சொன்னார்கள்‌. ஏதோ ஒரு மனக) மயக்கிய 
நிலையில்‌, போதையில்‌ அகப்பட்டுக்கொண்டவர்கள்‌ போல, 
அங்கிருக்‌ தவர்கள்‌ உடம்பை முன்னும்‌ பின்னும்‌ ஆட்டிக்‌ 
கொண்டு இருக்தார்கள்‌. தன்‌ மூலையில்‌ உட்கார்க்‌ தபடியே 
பாரபாஸ்‌ நடப்பதை யெல்லாம்‌ கவனித்துக்கொண்டிருக்‌ 
தான்‌ ; சிறு விஷய த்தையும்‌ அலக்ஷியம்‌ செய்யாமல்‌ அவன்‌ 
கவனித்‌ துக்கொண்டான்‌. 


திடீரென்று அவனுக்குத்‌ தூக்கி - வாரிப்போட்டது. 
வெளிச்ச,க்‌இிலே எழுர்‌து நின்று அர்த மேலுதடு பிளந்த 
பெண்ணைப்‌ பார்‌.த்தான்‌ அவன்‌. பலகை போலிருந்த 
மாரில்‌ கைகளை அழுத்திக்கொண்டு, வெறுத்த முகத்‌ 
துடன்‌ அவள்‌ எழுந்து நின்று சாக்ஷிசொன்னாள்‌. கல்லறை 
யண்டை பார்த்ததற்குப்‌ பிறகு அவன்‌ அவளைப்‌ 
பார்க்கவேயில்லை. அவள்‌ இப்போது இன்னும்‌ அரும்‌ 


பாக இளைத்து, பார்க்கப்‌ பரிதாபமாகப்‌ போய்விட்டாள்‌, 


109 


அவள்‌ அணிக்இருக்‌ 5 கந்தல்கள்‌ முன்னைக்பெ் போது மோச 
மாக இருக்கன. பட்டினி கிடந்து அவள்‌ கன்னங்களில்‌ 
ஒடுக்கு விழுக்திருக் தது. ஒவ்வொருவரும்‌ ஆச்சரியத்‌ 
துடன்‌ அவனைப்‌ பார்த்தனர்‌. யார்‌ அவள்‌ என்று 
ஆச்சரியப்பட்டனர்‌. ஒருவருக்கும்‌ அவளைத்‌ தெரியாது 
என்றே தோன்றிற்று. அவள்‌ விஷயத்தில்‌ ஏதோ விடக்‌ 
திரம்‌ இருக்கிறது என்று எண்ணினார்கள்‌ அவர்கள்‌. அது 
என்ன என்றுதான்‌ யாருக்கும்தெரியவில்லை. அவள்‌ என்ன 
சாகதிசொல்லப்போகிறாள்‌ என்று அவர்கள்‌ சிந்திக்தது 
அவர்கள்‌ முகத்திலே தெரிக்தது. 


எதற்காக அவள்‌ சாகதி சொல்ல விரும்பினாள்‌ ? 
ஒன்று தன்னையே கேட்டக்கொண்டான்‌ பாரபாஸ்‌, 
அவள்‌ அதற்குத்‌ ககு.தியே யற்றவள்‌ என்பது 
அவளுக்கே கெரிந்தருக்க வேண்டுமே ! அவனுக்கும்‌ 
அதற்கும்‌ எவ்வித சம்பக்தமும்‌ இல்லை என்றும்‌ 
அவனுக்கு மிகவும்‌ பதட்டமாக இருக்கது. ஏன்‌ அவள்‌ 
சாக்ஷி சொல்ல எழுந்தாள்‌ ? 


அதுபற்றி அவளே மனசக்துஷ்டியுடன்‌ இருந்த 
மாதிரித்‌ தெரியவில்லை. கண்களை மூடிக்கொண்டு, 
யாரையும்‌ பார்க்க மனமில்லா தவள்‌ போல நின்றாள்‌. அவள்‌ 
பின்‌ ஏன்‌ எழுந்து கின்றாள்‌ ? எதற்காக அவள்‌ இந்த 
வம்பிலெல்லாம்‌ மாட்டிக்கொள்ள வண்டும்‌ அவசியமே 
இல்லாதபோது ஏன்‌ எழுந்து கின்றாள்‌ ௮வள்‌? 


உடனே அவள்‌ சாகதி சொல்லத்‌ கொடங்கினாள்‌. 
தெளிவாகத்‌ தெரியாத வார்‌. த்தைகளில்‌ அவள்‌ தன்‌ பிரபு, 
குறாநாகன்‌ சக்திகளுக்கு சாக்ஷி சொன்னாள்‌. அதில்‌ 


110 


மன ததை உருக்க எதுவுமில்லை வழக்கத்தையும்விடத்‌ 
கெளிவில்லாமலும்‌ தயக்க தீதுடனும்‌, பே௫னொாள்‌ அவள்‌. 
பலர்‌ முன்‌ எழுந்து கின்று பேரி அவளுக்குப்‌ பழக்கமே 
கிடையாது. அவள்‌ குடலும்‌ உடம்பும்‌ ஈடங்கற்று. அவர்‌ 
களுக்கும்‌ அவள்‌ பேசியது அவ்வளவாகத்‌ :இருப்இு தர 
வில்லை என்பது தெளிவாகரீவ தெரிந்தது, இது 
இயக்கம்‌ தருகிற விஷயம்‌ என்று அவர்கள்‌ எண்ணி 
னார்கள்‌. சிலர்‌ வெட்கத்துடன்‌ முகத்தைத்‌ திருப்பிக்‌ 
கொண்டார்கள்‌. “ பிரபுவே! நீர்‌ சொன்னபடியே நான்‌ 
இப்போது உங்களுக்காக சாகி சொல்லிவிட்டேன்‌ ” 
என்று சொல்லி முடித்தாள்‌ மேலுதடு பிளக்க அக்தப்‌ 
பெண்‌. தரையில்‌ சாய்ந்து யார்‌ கண்ணிலும்‌ படாமல்‌ 
பதுங்கிக்கொள்ள முயன்றாள்‌. 


ஒருவரை ஒருவர்‌ பார்த்துக்‌ கொண்டனர்‌ அவர்கள்‌ 
ஒரு புரியாத புதிரின்‌ முன்‌ நிற்பவர்கள்‌ போலப்‌ பார்‌ த்துக்‌ 
கொண்டார்கள்‌. அவர்கள்‌ செய்றெ காரியத்தை அவள்‌ 
கேலி செய்தாளா என்று சந்தேகம்‌ போலும்‌ அவர்‌ 
களுக்கு அப்படித்தான்‌ கேலி செய்காளே அவள்‌ ? 
அதற்குப்‌ பிறகு கூட்டத்தை முடித்து விடுவதுதான்‌ சரி 
என்று அவர்களுக்குத்‌ தோன்றியது போலும்‌. 4 இங்கு 
வராதே காலிப்பயலே '' என்று பாரபாஸை விரட்டியவர்‌ 
களில்‌ ஒருவன எழுந்து நின்னு இப்பொது கலையலாம்‌ 
எனறு அறிவி ததான. நகரில்‌ சந்திக்காமல்‌ இங்கு இப்படி 
ரகசியததில்‌ அவர்கள்‌ சம்‌திக்த.தற்கும்‌ காரணம்‌ அவர்‌ 
களுக்குத்‌ தெரியுமென்றும்‌, அடுத்த தடவை வேறு ஒரு 
இடத்தில்‌ சந்‌இிக்கலாம என்‌ று சொன்னான்‌ அவன்‌. எங்கே 
சந்திப்பது என்றுதான்‌ நிச்சயமா கவில்லை, உலகத்இன்‌ 
தீம்புகள்‌ எதுவும்‌ எட்டாத ஒரு இடத்தில்‌ அவர்கள்‌ 


111 


சந்திக்கலாம்‌ கடவுள்‌ இடம்‌ காட்டுவார்‌. கடவுளின்‌ மகன்‌ 
தங்களைக்‌ கைவிட்டுவிட மாட்டார்‌ என்று சொல்லி 
முடித்தான்‌ அவன்‌. அவர்தான்‌ நமது மந்சைக்குத்‌ 
தலைவன்‌-ஆடு எதற்கும்‌ கெடுதி நேராமல்‌ அவர்‌ 
பார்‌த்துக்கொள்பவர்‌ என்று முடித்தான்‌...... 


மேலே அவன்‌ பேசியதைக்‌ கேட்க பாரபாஸ்‌ அங்கு 
நிற்கவில்லை, மற்றவர்கள்‌ கிளம்புமுன்‌ அவன்‌ கிளம்பி 
வெளியேறி ' விட்டான்‌. இதெல்லாம்‌ விட்டு எங்காவது 
போய்விட்டால்‌ ஈல்லது என்று எண்ணினான்‌ அவன்‌. 


அம்‌த கினைப்பே அவனுக்கு வாயிலெடுக்க வரும்‌ 
போல இருந்தது, 


இ] இகாரிகள்‌ குருநாதரிடம்‌ ஈம்பிக்கை வைத்தவர்‌ 
களைத்‌ தொந்தரவு செய்யத்‌ தொடங்கினார்கள்‌. இெட்டுக்‌ 
குருடன்‌, இப்போது பெரு மூச்சுவிடும்‌ வாலிபன்‌ கையைப்‌ 
பிடித்துக்கொண்டு, அதிகாரிகள்‌ முன்‌ போய்‌ ஒரு பிராது 
கொடுத்தான்‌ -- ஸான்‌ ஹெட்ரின்‌ அதிகாரிகளிடம்‌ 
சொன்னான்‌ அவன்‌, 


“ தாணி3மட்டு வாசலண்டையில்‌ ஒரு ஸ்திரி கமது 
புராதன மதத்தையும்‌ நம்பிக்கைகளையும்‌ கேலி செய்கிற 
வகையில்‌ வதந்திகளைப்‌ பரப்பிக்‌ கொண்டிருக்கிறாள்‌, 
உலகைக்‌ காப்பாற்ற ஒருவர்‌ வந்து போனதாக அவள்‌ 
சொல்லிக்‌ கொண்டு இரிஒறுள்‌. இப்போது௱ள எல்லா 
வற்றையும்‌ அழித்துவிட்டு அவர்‌ புதிய ஒரு ஈல்ல 
உலகத்தைச்‌ சிருஷ்டிக்கப்‌ போறோர்‌ என்று சொல்லுகிறாள்‌. 


112 


அவரிஷ்டப்படியே இப்புது உலகம்‌ அமையுமாம்‌. அவளைக்‌ 
கல்லாலடிக்கவேண்டாமா 7”: 


அ.திகமரி, தர்மா தர்மத்தில்‌ நம்பிக்கையுள்ளவன்‌ , 
இப்படிப்‌ பிராது கொடுக்குமுன்‌ விபரங்களைப்‌ பூராவும்‌ 
சொல்லவேண்டும்‌ என்றான்‌. முதலில்‌ எப்படிப்பட்ட 
குருநாதர்‌ அவர்‌ என்று அவள்‌ சொன்னாள்‌ ? வேறு 
பலரையும்‌ அக்தக்‌ குருகாதனிடம்‌ ஈம்பிக்கை வைத்தகதற்‌ 
காகக்‌ கல்லாலடி த்‌ இருக்கும்போது, இவளை மட்டும்‌ விட்டு 
விடுவது தப்பு என்றான்‌ குருடன்‌. அவளையும்‌ அடித்துக்‌ 
கொல்வது நியாயம்‌ என்றான்‌ குருட்டுக்‌ கிழவன்‌. எல்லா 
ஜனங்களையும்‌ குஷ்டரோகிகளையும்‌ கூடக்‌ காப்பாற்றுவார்‌ 
அ௮ர்தக்‌ குருநாதன்‌ என்று அவள்‌ சொல்லத்‌ தானே 
காதால்‌ கேட்டதாக அவன்‌ சொன்னான்‌. மற்றவர்களைப்‌ 
போல அவர்களையும்‌ சாதாரண மனிதர்களாக்‌ விடுவார்‌ 
தங்கள குருநாதன்‌ என்றான்‌ அவன்‌. குஷ்டரோகெளும்‌ 
மற்றவர்களைப்‌ போலாகிவிட்டால்‌, உலகம்‌ என்ன ஆகும்‌ 7? 
மனிதன்கூட அடிக்காமல்‌ அவர்கள்‌ சுயேச்சையாக த்‌ இரிய 
ஆரம்பித்து விட்டார்களானால்‌ உலகத்து வியாதியற்ற 
மனிதர்கள்‌ எல்லாம்‌ என்ன ஆவார்கள்‌ ! இப்படித்‌ 
தவறான அபிப்பிராயங்களைப்‌ பரவ விடுவ தற்குத்‌ தண்டனை 
விதிக்க வேண்டாமா என்றான்‌ கிழவன்‌. 


இருட்டில்‌ சிறிது தூரத்தில்‌ தன்‌ தாடியை உருவிக்‌ 
கொண்டு நீதிபதி உட்காரக்‌ இருப்பதைக்‌ கிழவன்‌ உணர்ந்‌ 
தான. அவள்‌--௮க்து ஸ்திரி சொல்வதை யாராவது 
நம்பினார்களா ? என்று அவனை நீதிபதி கேட்டான்‌. 


“ நம்புவதற்கு ஆளில்லாமலா ?'' என்றான்‌ இழவன்‌. 
“ காணி வாசலண்டை உள்ள நோயாளிகள்‌ எத்தனையோ 


118 


பேர்வழிகள்‌ அவனை நம்பத்‌ தயாராக இருக்கின்றனர்‌. 
இக்தமா இரிக்‌ கட்டுக்கதைகளை ஈம்ப ஆள்‌ கிடைக்காமலா 
போய்விடும்‌. அதுவும்‌ குஷ்டரோகெள்‌ இதை நஈம்பத்‌ 
தயாராக இருந்தனர்‌. அவள்‌ குஷ்டரோகிகளுடன்‌ 
நெருங்கிப்‌ பழகுிருள்‌. குஷ்டரோகிகளில்‌ பலர்‌ அவ 
ளுடைய காதலர்கள்‌ என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. அவள்‌ 
கன்னிப்பெண்‌ அல்ல. இப்போ துதான்‌ ஒரு குழந்தையைப்‌ 
பெற்று அதைக்‌ கழுத்தை நெறித்துக்‌ கொன்றுவிட்டான்‌. 
எனக்கு இதுபற்றி நிச்சயமாகத்‌ தெரியாது. பிறர்‌ 
சொல்லக்‌ கேட்ட துதான்‌. எனக்குக்‌ கண்களில்லையே தவிர, 
காதுகள்‌ சரியாகத்தான்‌ இருக்கின்றன. பிரபுவே, 
குருடனாக இருப்பவன்‌ துரதிருஷ்டசாலி, கான்‌ மகா 
துரஇருஷ்டசாலி...... 


நீதிபதி இன்னும்‌ விடாமல்‌ விசாரித்தார்‌. உலகைக்‌ 
காப்பாற்ற வந்‌ தவர்‌-அதாவ து சிலுவையில்‌ உயிர்‌ நீத்த 
அந்த மனிதர்பற்றி அவன்‌ சொன்ன விஷயங்களை நம்பி, 
புதிதாகச்‌ சிஷ்யர்கள்‌ சேர்க்‌ தார்களா அவர்‌ கொள்கை 
களுக்கு ? என்று விசாரித்தார்‌ நீதிபதி. 


“நிறையவே புது சிஷ்யர்கள்‌ எ.ற்பட்டார்கள்‌ " என்றான்‌ 
கிழவன்‌. 4 ரோகிகள்‌, ரோகம்‌ நீங்க விரும்புவது அகலம்‌ 
தானே / அவர்களையெல்லாம்‌ குருகாதர்‌ சொஸ்.கப்படுத்தி 
விடுவார்‌ என்று அவள்‌ சொன்னாள. உலகில்‌ அதற்காப்‌ 
பிறகு துயரமே இராது என்கிறாள்‌ அவள்‌, ஆனால்‌ சில 
நாட்களாக அங்குள்ளவர்களுக்கு அவளிடம்‌ கோபம்‌ தான்‌, 
வரப்போகிறார்‌, வரப்போகிறார்‌ என்று எதீதனை காள்‌ நம்பிக்‌ 
கொண்டு காலங்கடத்திவது எனறு அவர்கள்‌ அவளைக்‌ 
கோபித்துக்கொண்டார்கள்‌. பலர்‌ அவளைக்‌ கேலி செய்‌ 

8 


114 


கிறார்கள்‌, எனினும்‌ குஷ்டரோ௫ுகளுக்கு அவளிடம்‌ அபார 
ஈம்பிக்கை. இரவு பூராவும்‌ தூங்காமல்‌, மற்றவர்களையும்‌ 
தூங்கவிடாமல்‌, அவள்‌ தன்‌ குருகாதன்‌ சார்பில்‌ சாக்ஷி 
சொல்லிக்கொண்டே இருக்கிறாள்‌. குஷ்டரோககள்‌, குரு 
நாதர்‌ வந்துபோன பின, கோயிலுக்குள்‌ கூடப்‌ போகலாம்‌ 
என்‌ று அவள்‌ சொல்லுறொள்‌ 1" 

“்‌ குஷடரோகிகளா !" 

“ ஆமாம்‌ : 

“ இப்படி அசட்டுத்தனமாக அவள்‌ பேசலாமோ 1" 

“ அவளா பேசுகிறாள்‌ ! அவள்‌ குருகாதர்‌ சொன்ன 
தாக அவள்‌ சொல்லுகிறாள்‌. எதையும்‌ சொல்லிச்‌ செய்ய: 
அவளுக்குச்‌ சக்தி உண்டாம்‌. எனென்றால்‌ அவர்‌ 
கடவுளின்‌ மகனாம்‌ !” 

“ கடவுளின்‌ மகனா?” 

ப ஆம்‌.” 

“ அப்படிச்‌ சொல்கிறுளா அவள்‌?" 


“ அப்படித்தான்‌ சொல்கிறாள்‌ அவள்‌. அது வெறும்‌ 
புரட்டு, கடவுளையே அவமதிப்பதாகும்‌ அது. சிலுவையில்‌ 
அறையப்பட்டு உயிர்க த தவர்‌ ௮வர்‌-- எப்படிக்‌ கடவுளின்‌ 
மகனாக முடியும்‌? குற்றவாளியாகக்‌ தண்டிக்கப்பட்டவன்‌ 
எப்படி கடவுளின்‌ மகனாக முடியும்‌? அவனை க்‌ கண்டிச்‌ தவர்‌ 
சளுக்குத்‌ தெரியாத விஷயமா 1" 

* அவனைத்‌ தண்டித்தவர்களில்‌ நானும்‌ ஒருவன்‌." 


“அப்படியானால்‌ அவனைப்பற்றித்‌ தங்களுக்கு எல்லாம்‌ 
தெரியுமே 7” 


115 


சிறிதுநேரம்‌ அங்கு மெளனம்‌ நிலவியது. கை விரல்‌ 
களால்‌ தாடியைத்‌ தடவிக்கொண்டு நீதிபதி உட்கார்ட்ததை 
உணர்ந்தான்‌ கிழவன்‌. பிறகு நீதிபதி சொன்னார்‌. 
அந்த ஸ்திரியை மதக்‌ கவுன்சில்‌ முன்‌ கூப்பிட்டு, அவள்‌ 
நம்பிக்கையை ஸ்திரப்படுத்தி ருஜுப்படுத்தச்‌ சொல்லி 
விசாரிக்கவேண்டும்‌ என்றார்‌ அவர்‌. ஈன்றி தெரிவித்து 
விட்டுப்‌ போனான்‌ இெட்டுக்‌ குருடன்‌. சுவரைக்‌ கையால்‌ 
தடவிக்கொண்டே தட்டித்‌ தடுமாறி வெளியேறினான்‌. முன 
அறையில்‌ அந்த வாலிபனுக்காகக்‌ காத்‌ திருக்கும்போது' 
நீதிபதி வந்து இன்னொரு கேள்வி கேட்டான்‌. “இழவனுக்காம்‌ 
அந்த ஸ்திரிக்கும்‌ ஏதாவது விரோதம்‌ உண்டா ! அவள்‌ 
மேல்‌ அவனுக்கு ஏதாவது கோபம்‌ உண்டா ?' எனறு. 


“ கோபமா? விரோதமா?” எனறான்‌ கிழவன்‌, 
“அதெல்லாம்‌ ஒன்னுமில்லை, எனக்கு யாரிடமும்‌ ஒரு 
கோபமும்‌ விரோதமும்‌ கிடையா அ. அவர்களில்‌ யாரையும்‌ 
நான்‌ பார்த்தது கூடக்‌ கிடையாது. எனக்கென்ன 


அவர்களிடம்‌ கோபம்‌ ?”' 


வெளியேறிய இழவன்‌, பெருமுச்சு விட்டுக்கொண்டே 
நின்ற வாலிபனின்‌ கையைப்‌ பிடித்துக்கொண்டே இருப்‌ 


பிடம்‌ போய்ச்‌ சேர்க்‌ தான்‌. 


மேலுதடு பிளந்த பெண்ணைப்‌ பார்த்துத்‌ தண்டித்து 
விட்டார்கள்‌. - கருக்குக்‌ கொளுசம்‌ தெற்பிகயிரும்‌ க 
கல்லெறிக்‌ குழிக்கு அவளை இட்டுச்‌ சென்றார்கள்‌. கூசீசல்‌ 
போட்டுக்கொண்டு ஒரு பெரிய கும்பல்‌ அவளைப்‌ பின 
தொடர்ந்தது. கோயிலைச்‌ சேர்ந்த சின்ன அதிகாரி சில 
மனிதர்களுடன்‌ தண்டனையை நிறை?வற்றிவைக்க உடன்‌ 


116 


வந்தான. கோயில்‌ அ௮.இகாரியும்‌ அவன்‌ ஆசாமிகளும்‌ 
பின்னிய தாடியுடனும்‌ தலைமயிருடனும்‌ மார்பிலே துண்‌ 
மில்லாமல்‌, கையில்‌ ஆணிதைத்த தோல்‌ வார்‌ சாட்டை 
யுடன்‌ வந்தார்கள. கல்லெறி குழியை அடைந்ததும்‌ 
அவளை ஒரு கோயில்‌ அதிகாரி குழிக்குள்‌ அழைத்துச்‌ 
சென்றான்‌. கூட வந்த குமபல்‌ குழியின்‌ ஓர,த்இல்‌ நெருக்க 
மாக நின்றது. குழியிலே கற்கள்‌ நிரம்பியிறாக்குன. 
குழியின்‌ அடியிலே இரகதம்‌ தோயந்து கருத்‌. இருக்‌ ,5து. 


அக்க அதிகாரிகளின்‌ தலைவன்‌ எல்லோரையும்‌ 
பெளனமாக இருக்கச்‌ சொல்லிவிட்டு, தண்டனையை 
வாசித்தான்‌. இப்படிக்‌ தண்டனை விதஇக்கப்பட்டதற்குக்‌ 
கரரண கதையும்‌ விளக்கினான்‌. அவனைக்‌ குற்றம்‌ சாற்றிய 
வன்தான்‌ முதல்‌ கல்லை எடுத்து அவள்மேல்‌ எறிய 
வேண்டும்‌ என்றான்‌. குழி ஓரத்துக்கு ஆந்தக்‌ குருட்டுக்‌ 
இழவனை அழைத்து வத்து நிறு. இனார்கள்‌. விஷயத்தைச்‌ 
சொன்னார்கள்‌. ஆனால்‌ அவன்‌ அதைக்‌ காதில்‌ வாங்க 
மறுத்தான்‌, 


1 அவளைக்‌ கல்லாலடிப்பானேன்‌ கான்‌ ? அவளுக்கும்‌ 
எனக்கும்‌ என்ன சம்பந்தம்‌ ? கான்‌ அவளைப்‌ பார்த்தது 
கூட இல்லையே !'' என்றான்‌. 


இதுதான சட்டம்‌. அவன்‌ தப்பித்துக்கொள்ள 
முடியாது என்று அவனுக்கு விளக்கப்பட்டது. அப்படி 
யானால்‌ செய்யவேண்டியது கான்‌ என்று முணு முணுத்துக்‌ 
கொண்டே கை நீட்டியாரோ கொடுத்த கல்லைக்‌ கையில்‌ 
வாங்கினான்‌. கல்லைச்‌ குழிக்குள்‌ எறிந்தான்‌. மறுபடியும்‌ 
ஒரு கல்லை எறிக்தான்‌. ஆனால்‌ அவள்‌ எங்கிருக்காள்‌ 


117 


என்படத அவனுக்குத்‌ தெரியாது. எங்கும்‌ அவனைப்‌ 
பற்றிய வரையில்‌ ஒரே இருட்டுத்தான்‌. அவன்‌ எறிந்து 
கல்‌ ஒன்றும்‌ அவள்‌ மேல்‌ படவில்லை, முறுட்டுச்‌ கிழவ 
னுக்குப்‌ பக்கத்தில்‌ குழியில்‌ நின்ற ஸ்‌.இரியை விட்டுக்‌ 
கண்களை எடுக்காமல்‌ கின்றான்‌ பாரபாஸ்‌, குருடனுக்கு 
கல்லெறிய உதவி செய்ய ஒருவன்‌ முன்‌ வந்ததை இப்‌ 
போது பார்த்தான்‌ பாரபாஸ்‌. வயதானவன்‌--கோயிலில்‌ 
கணக்கெழுதுபவர்களில்‌ ஒருவன்‌ அவன்‌ என்று 
எண்ணினான்‌. ஈத போதகர்களின்‌ விதைத்‌ தோலில்‌ 
பொறித்து நெற்றியில்‌ அணிந்திருக்‌ தான்‌ அவன்‌. குருட 
னின்‌ கையைப்‌ பிடித்து அம்‌,கப்‌ பெண்ணைக்‌ கல்லாலடிக்க 
முயன்றான்‌ அவன்‌. கல்‌ இப்பவும்‌ குறி தவறிவிட்டது. 
நடக்கப்போவது என்னவென்று பளபளக்கும்‌ கால்களுடன்‌ 
காத்திருந்தாள்‌ மேலுதடு பிளந்த அந்தப்‌ பெண்‌. 


உண்மையான நம்பிக்கைகள்‌ உள்ள அந்தக்‌ கோயில்‌ 
கணக்குப்‌ பிள்ளைக்குக்‌ கோபமே வந்துவிட்டது. குனிந்து 
ஒரு பெரிய கூரான கல்லை எடுத்து, கழட்டுக்‌ கைகளில்‌ 
உள்ள பலம்‌ பூராவும்‌ உபயோகித்து அந்தப்‌ பெண்மேல்‌ 
எறிந்தான்‌. அது அவள்‌ மண்டையில்‌ தாக்கியது, அவள்‌ 
தடுமாறினாள்‌. மெலிந்த கைகளால்‌ அந்த வலியைத்‌ 
தடுக்க முயலுபவள போலக்‌ கைகளை த தூக்கினாள்‌. இதைக்‌ 
கண்ட கும்பல்‌, இதுதான்‌ சரி என்று ஆரவாரம்‌ செய்து 
கொண்டு, அவரவர்கள்‌ கற்களைப்‌ பெரறுக்கு அவளை 
அடிக்கத்‌ தொடங்கினர்‌. முகத்தில்‌ அளவு கடந்த 
அதிருப்தியுடன்‌ நின்ற இழட்டுக்‌ கணக்குப்‌ பிள்ளையை 
அணு, பாரபாஸ்‌ அவன்‌ மேல்‌ போர்வையை அகற்றி 
விட்டு, வயிற்றில்‌ £த்‌தியால்‌ குத்திக்‌ கிழித்து அவனைக்‌ 
கொன்று விட்டான்‌. யாரும்‌ இதைக்‌ கவனிக்கவில்லை; 


118 


குழிக்குள்‌ நின்ற ஸ்திரியின்மேல்‌ சல்‌ எறிவஇல்‌ ஈடுபட்‌ 
டிருந்தது கும்பல்‌. 


குழி ஓரத்துக்குப்‌ போய்ப்‌ பார்த்தான்‌ பாரபாஸ்‌. 
குழியில்‌ நிற்க மாட்டாமல்‌ காலடி. எடுத்து வைத்துத்‌ 
தடுமாறினாள்‌ மேலுதடு பிளக்‌ த அவள்‌, கைகளை முன்னால்‌ 
நீட்டிக்கொண்டு அவள்‌ பதறினாள்‌. 


“ வந்து விட்டார்‌ ! - அவர்‌ இகோ வந்து விட்டார்‌. 
அணுக வந்துவிட்டார்‌. தெரிகிறது எனக்கு!” 


பிறகு அவள்‌ மண்டியிட்டாள்‌. யாருடைய உடையின்‌ 
ஓரத்தையோ பிடித்துக்‌ கொண்டவள்போலக்‌ கை நீட்டிப்‌ 
பற்றிக்‌ கொண்டாள்‌: 


“பிரபுவே ! எப்படி உனக்கு நான்‌ சாக்ஷி கூற 
முடியும்‌ 1 என்னை மன்னித்துவிடு ! மன்னி !" 


அப்படியே மேலும்‌ விழுந்து கொண்டிருந்த கற்களைத்‌ 
தாங்கிக்கொண்டு சாய்க்து இறந்துவிட்டாள்‌. 


இதெல்லாம்‌ முடிந்த பிறகு, குழியின்‌ ஓர,த்‌இலே ஒரு 
மனிதன்‌ செத்துக்‌ கெடப்பதை அருகிலிருந்தவர்கள்‌ 
கண்டார்கள்‌. ஒருவன்‌ இராஷைப்பழத்‌ தோட்டத்துப்‌ 
பக்கம்‌ ஓடி மறைவதையும்‌ கண்டார்கள்‌. கோயில்‌ 
அதிகாரிகளில்‌ சிலா ஓடுகிறவனை த்‌ துர.த்‌.இனார்கள்‌. 
ஆனால்‌ அவனைக்‌ கண்டுபிடிக்க முடியவில்லை, எங்கேயோ 
மறைந்துவிட்டான்‌ அவன்‌, 


இருட்டிய பின்‌ கல்லெறிக்‌ குழியண்டை இருட்டுத்‌ 
தனமாகப்‌ போனான்‌ பாரபாஸ்‌. அதற்குள்‌ இறங்கினான்‌. 
இருட்டில்‌ எதுவும்‌ கண்ணில்‌ படவில்லை ; தட்டிக தடவித்‌ 


119 


கான்‌ கண்டுகொள்ள வேண்டியதாக இருந்தத. குழியின்‌ 
அடியில்‌ அவள்‌ இறந்த பிறகும்‌ எறியப்பட்ட பல 
கற்களுக்கு அடியில்‌ அவள்‌ சவக்‌ கண்டான்‌ அவன்‌. 
அவள்‌ உடலில்‌ கனமேயில்லை. பஞ்சுபோலிருக்க அந்த 
உடலைத்‌ தூககெகொண்டு கரையேறினன அவன. 
இருட்டில்‌ அந்த உடலுடன்‌ நடந்தான்‌. 


மணிக்கணக்காகத்‌ தூக்கிக்‌ கொண்டு நடந்தான்‌ 
அவன்‌. சில சமயம்‌ உட்கார்க்து சிரமபரிகாரம்‌ செய்து 
சொண்டான்‌. தரையில்‌ தன்‌ முன்‌ அர்த உடலைக்‌ 
டெத்திக்கொண்டு உட்கார்க்திரும்தான்‌. வானத்தில்‌ 
மேகங்களைலக்‌ காற்று அடித்து விரட்டிவிட்டது. நக்ஷத்‌ 
இரங்கள்‌ சுடர்விட்டுக்‌ கொண்டிருக்‌ கன. அவள்‌ முகத்‌தில்‌ 
அதிகமாகக்‌ காயங்கள்‌ படவில்லை--உடலெல்லாம்‌ ரத்த 
விலாறாக இருந்தது.  உயிரோடிராக்கும்போ திரும்‌ தை 
விட இப்போது அவள்‌ முகம்‌ ௮,இகமாக வெளுத்‌, திருக்கு. 
ஆனால்‌ அது சாத்தியமில்லை என்றுதான்‌ சொல்ல 
வேண்டும்‌. அவள்‌ முகம்‌ கண்ணாகபோலத்‌ தெளிவாக 
இரும்‌ தது, அவள்‌ மேலுதட்டுப்‌ பிளவுகூட மறைக்து 
விட்ட மாதிரி இருந்தது. இப்போது அது அவ்வளவு 
முக்கியமல்ல கானே ! 


தான்‌ அவளை காதலிப்பதாகச்‌ சொல்ல எண்ணிய 
நானை நினைவுப்படுத்திப்‌ பார்த்துக்‌ கொண்டான்‌ அவன்‌, 
அவன்‌ அவளை நெருங்கி அணைத்துக்‌ கொண்டபோது 
ஆனால்‌ அந்த நினைவை அவன்‌ மனத்திலிருந்து அகற்றி 
தூர வைத்துவிட எண்ணினான்‌...... தன்னைக்‌ காட்டிக்‌ 
கொடுக்கா இருக்க வேண்டும்‌ அவள்‌ என்ப தற்காக அவன்‌ 
அவனைக்‌ காதலிப்பதாகச்‌ சொன்ன சந்தர்ப்பத்தை 


120 


எண்ணிப்‌ பார்த்தான்‌ அவன்‌. அச்சமயம்‌ அவள்‌ முகம்‌ 
ஒளிகாட்டிப்‌ பிரகாசித்தது? யாரும்‌ தன்னைக்‌ காதலிக்க 
முடியும்‌ என்று அவள்‌ நினைத்ததே கிடையாது/ அதைக்‌ 
கேட்பதே அவளுக்குப்‌ பரம ஆனந்தமாக இருந்தது. அது 
பொய்யென்று தெரிந்தும்‌, கேட்டு ஆனந்‌தித்தாள்‌ அவள்‌ 
அல்லது நிஜம்‌ என்றேதான்‌ ஈம்பினாளோ? அவனிஷ்டப்படி 
நடக்க அவள்‌ தயாராக இருந்தாள்‌ அதுதானே 
அவனுக்கு வேண்டியது? இருட்டுத்தனமாக உயிர்‌ 
வைத்துக்‌ கொள்ள அவனுக்கு உணவு கொணர்ந்து 
கந்‌தாள்‌ அவள ஒவ்வொரு இரவும்‌, போதுமென்ற 
அளவுக்கு அவள்‌ உடலையும்‌ அனுபவித்தான்‌ 
அவன்‌. வேறு பெண்‌ யாரும்‌ கிடைக்காததால்‌ அவன்‌ 
அவளோடு சரஸமாட வேண்டிய தாக இருந்தது. அவள்‌ 
குரலும்‌, பேச்சும்‌, மேலுதடும்‌ அவனுக்கு எரிச்சலூட்டின 
எனினும்‌ வேறு வழியில்லாமல்‌ அவன்‌ அவளை நெருங்கி 
வாழவேண்டியிருந்தது. அவன்‌ கால்‌ சரியான பிற்பாடு 
அவன்‌ சொல்லாமல்‌ தன்‌ வழி போய்விட்டான்‌. வேறு 
என்ன செய்ய முடியும்‌ அவன்‌ ? 


சந்திரனின்‌ மங்கிய செத்த வெளிச்சத்தில்‌ எதிரில்‌ 
பரலைவனம்‌ விரிந்து டெப்பதைப்‌ பார்த்தான்‌ அவன்‌. 
உயிரற்ற, புல்பூண்டற்ற வனம்‌ அது. நாலு பக்கமும்‌ 
இப்படியே தான்‌ பாலைவனம்‌ பரந்து கிடந்தது. அதைப்‌ 
பார்க்காமலே நன்கு தெரியும்‌ அவனுக்கு. 


ஒருவரை ஒருவர்‌ நேசியுங்கள்‌......... 

அவள்‌ முகத்தை மீண்டும்‌ பார்‌,த்தான்‌. பிறகு அர்த 
உடலைக்‌ கையில்‌ தூக்கிக்கொண்டு மலைச்சரிவில 
ஏறினான்‌. 


121 


அது ஒட்டகங்களும்‌ மட்டக்‌ குதிரைகளும்‌ கழுதை. 
களும்‌ ஜிபி பாலைவன த்தைக்‌ தாண்டி மோவபைட்களின்‌ 
பிரகேசச்துக்குச்‌ செல்லும்‌ பாதை, பாதையிலே கண்‌ 
ணைக்‌ கவர எதுவும்‌ இடையாது, எங்காவது மிருகங்கள்‌ 
சாணிபோட்டிருக்கும்‌- அல்ல,து வழியில்‌ விழுந்து செத்த 
மிருகத்தின்‌ எலும்புகளை மட்டும்‌ விட்டுவிட்டுக்‌ கழுகுகள்‌ 
மற்ற தெல்லாவற்றையும்‌ இன்றிருக்கும்‌. வளந்து 
வனைந்து சென்றது பாகை. பாதி இரவு, சரிவில்‌ ஏ.றினான்‌. 
பிறகு இறங்கத்‌ தொடங்கினான்‌. இணி ௮இக தூமம்‌ போக 
வேண்டியதில்லை அவன்‌. இரண்டொரு குறுகிய 
குன்றுப்‌ பாதைகளை, பின்பற்றி, மூக்தியைவிட 
நிர்மானுஷ்யமான இன்னொரு பாலைவனப்‌ பிரதேசத்தில்‌ 
கால்‌ வைத்தான்‌. பாதை அப்பாலைவன தலையும்‌ கடந்து 
சென்ற த-—ஆனால்‌ அலுத்துப்போய்‌ கொஞ்ச நேரம்‌ 
உட்கார்ந்து இஃைப்பாறினான்‌ அவன்‌. இளைப்பாற கேர 
மிரும்த.து- அவன்‌ போக எண்ணிய இடம்‌ இனி அதிக 
தூரம்‌ இல்லை. 


அந்த இடத்தை அவனால்‌ கண்டுபிடிக்க முடியுமா ! 
அல்லது அந்தக்‌ இழவனை த்தான்‌ கேட்க வேண்டுமா? 
இழவனைப்‌ பார்க்க அவன்‌ விரும்பவில்லை. தானாகவே 
செய்ய வேண்டியதைச்‌ செய்யவே அவன்‌ விரும்பினான்‌. 
அவளை ஏன்‌ இங்கு அவன்‌ கொணர்ந்தான்‌ என்பது கிழவ 
னுக்குப்‌ புரியாமலே இருக்கலாம்‌. அது தனக்கு மட்டும்‌ 
புரிந்ததா என்று தன்னையே கேட்டுச்‌ கொண்டான்‌ பார 
பாஸ்‌, இதில்‌ ஏதாவது அர்த்தம்‌ உண்டோ! ஆனால்‌ 
அவள்‌  இங்கருப்பதுதான்‌ நியாயம்‌_- அவள்‌ இந்தப்‌ 
பகு. இயைச்‌ சேர்ந்தவள்‌. ஆனால்‌ அவள்‌ எந்தப்‌ பகுதியைச 
சேர்ந்தவள்‌ என்று எப்படி யார்‌ சொல்வது! கில்‌ காலில்‌ 


122 


அவளுக்கு அமை இ கிடைக்காது. ஜெரூஸ்ல த்தில்‌ அவள்‌ 
உடலை காய்‌ இன்ன எறிந்‌திருப்பார்கள்‌. அப்படி அவனை 
விட அவன்‌ மனம்‌ ஒப்பவில்லை, ஆனால்‌ உண்மையில்‌ 
இக்க உடல்‌ என்ன ஆனால்‌ தான்‌ என்ன ? அதனால்‌ 
இப்போது அவளுக்கு எனன வித்தியாசம்‌ ஏற்பட முடியும்‌? 
இங்கும்‌ அவள்‌ ஒதுக்கப்பட்டவளரகத்தானே வசித்தாள்‌..- 
குழந்தையின்‌ கல்லறையிலே இருப்பதால்‌ பிரமாதமாக 
என்ன லாபம்‌ அவளுக்கு இப்போது கிடை த்துவிடப்‌ 
போகிறது? ஒன்றுமில்லை, எனினும்‌ இப்படிச்‌ செய்ய 
வேண்டும்‌ என்று அவனுக்குத்‌ தோன்றியது. இறந்தவர்‌ 
களைத்‌ இருப்‌,தி செய்வது என்பது அப்படி ஒன்னும்‌ சுலப 
மான காரியம்‌ அல்ல. 


அப்படி அவள்‌ ஜெரூஸலத்துக்குப்‌ போய்‌ என்ன 
லாபத்தைக்‌ கண்டுவிட்டாள்‌ ! பைத்தியக்காரர்கள்‌--இர்த்க 
தரிசி ஒருவர்‌ வரப்போஇருர்‌, அவர்‌ வருகைக்கு சாக்ஷி 
சொல்ல எல்‌3லாரும்‌ ஜெரூஸலம்‌ ஈகர்‌ போய்ச்‌ சேரவேண்டு 
மென்று ஈம்பிப்போன பைத்தியங்களில்‌, வெறியர்களில்‌ 
அவளும்‌ ஒருத்தி! ' இழவன்‌ சொன்னதைக்‌ கேட்டுக்‌ 
கொண்டு அவன்‌ பின்‌ தங்யெிரும்‌ தாளானால்‌, இதெல்லாம்‌ 
அவளுக்கு நிகழ்க்தே யிராது. இழவன்‌ எதற்காகவும்‌ 
அசைவ தாக இல்லை. எத்தனையோ தரம்‌ இர்க்க தரிசி, 
கடவுளின்‌ மகன்‌, வரப்‌ போ௫ருர்‌, வரப்‌ போூருர்‌ என்று 
வதந்திகள்‌ கிளம்பினவே தவிர, வந்தவர்‌ வழக்கமாக 
யாராவது ஒரு புரட்டன்‌ தான்‌ என்றான்‌ இழவன்‌. இந்தக்‌ 
தடவை மட்டும்‌ வருபவன்‌ உண்மையான தீர்க்கதரிசியாக 
இருக்க வேண்டுமென்று என்ன நிச்சயம்‌ ? ஆனால்‌ அவள்‌ 
வெறியர்களைப்‌ பின்பற்றினாள்‌, 


128 


அர்த தர்க்க தரிரிக்காகக்‌ சல்லாலடிப்பட்டு உயி 
ரிழந்து இடந்காள்‌ இதோ ! உண்மையில்‌ அது தீர்க்க 
தரிசி தானா, கடவுளின்‌ மகன்‌ தானா? 


. நிஜமானவன்‌ தானா வந்‌.தவன்‌ ? உலகைக்‌ காப்பாற்ற 
வந்தவரா அவர்‌ ? மனித குலத்தின்‌ கண்பரா அவர்‌ ? 
அப்படியானால்‌ கல்லெறி குழியில்‌ அவளை ஏன்‌ அவர்‌ 
காப்பாற்றவில்லை? தனக்காக அவள்‌ கல்லடிப்‌ பட்செ 
சாவதை என்‌ பார்த்துச்‌ சகித்துக்‌ கொண்டிருக்தார்‌ 
அவர்‌ ? காப்பாற்ற வந்தவரானால்‌, ஏன்‌ காப்பாற்றவில்லை 
அவர்‌? 


மன இருந்தால்‌, சக்இயுள்ளவரானால்‌ ஏன்‌ அவர்‌ 
அவளைக்‌ காப்பாற்றி மிருக்கக்டடாது? தானும்‌ கஷ்டப்‌ 
பட்டு, பிறரையும்‌ கஷ்டப்படு,த்த, த்தான்‌ வந்து போனாரா 
அவர்‌? கஷ்டத்தைச்‌ சகித்துக்‌ கொள்வதை விரும்பினார்‌ 
போலும்‌ ! தனக்கு எல்லோரும்‌ சாகதி சொல்ல வண்டும்‌ 
என்பதை விரும்பினார்‌ போலும்‌ அவர்‌ ! “ நீர்‌ சொன்ன 
மாதிரி, உமக்காக இப்போதுதான்‌ சாக்தி சொல்லியாகி 
விட்டது...” * உமக்கு சாகதி சொல்ல நான்‌ நரகத்தி 
விருந்து மீண்டும்‌ வந்‌ே தண்‌... 


பாரபாஸாக்கு சிலுவையில்‌ அறையப்பட்டு உயிர்‌ 
நீத்த அம்‌,த மனிதரைக்‌ கட்டோடு பிடிக்கவேயில்லைதான்‌, 
அவரை வெறுக்கவே செய்தான்‌ அவன்‌. அவரால்‌ தான்‌ 
அவள்‌ இப்போது இங்கு செத்துக்கிடந் தாள்‌. அவள்‌ 
பலியாக வேண்டும்‌ தனக்காக என்று அவர்‌ விரும்பினார்‌. 
அவள்‌ தப்பமுடியா தபடிச்‌ செய்ததும்‌ அவர்‌ தான்‌. கல்லெறி 
குழியிலே இருந்து அவள்‌ தப்பமுடியா கபடி. பார்த்துக்‌ 


124 


கொண்டவர்‌ அவரேதான்‌. அவரைக்‌ கண்டாள்‌ அவள்‌. 
தனக்கு உதவி செய்யச்‌ சொல்லி அவள்‌ அவருடைய 
உடையைப்‌ பற்றிக்கொண்டானே கடைசி கிமிஷத்தில்‌! 
ஆலை அவளைக்‌ காப்பாற்ற சுண்டுவிரலைந்கூட அவர்‌ 
அசைக்கவில்லை, கடவுளின்‌ மகனாமே / கடவுளின்‌ மகன / 


கேசம்‌ மிறாக்‌ த கடவுளின்‌ மகன்‌ / எல்லோரையும்‌ காப்பாற்ற 
வந்தவராம்‌......கரப்பரற்ற ! 


முதல்‌ கல்லை அவள்‌ மேல்‌ போட்ட மனிதனை பாரபாஸ்‌ 
கொன்றுவிட்டான்‌. இதையாவது பாரபாஸால்‌ செய்ய 
முடிக்க து--- அவளுக்காக. உண்மை தான்‌ அதற்கு 
அர்த்தம்‌ விசேஷமாக ஒன்றும்‌ இடையாது. அதனால்‌ 
லாபம்‌ எதுவுமில்லை. இருக்தாலும்‌ அவனைக்‌ குத்திக்‌ 
கொன்றது அவனுக்குத்‌ தருப்‌இயொகத்தான்‌ இருந்தது: 


புறங்கையால்‌ உலர்ந்து கோணிய தன்‌ உதடுகளைத்‌ 
துடைத்துக்‌ கொண்டான்‌. அலகதியமாக, சேலியாகத்‌ 
தனக்கு தீதானே சிரி.ததுக்கொண்டான்‌, தோள்பட்டையை 
உலுக்கிக்‌ கொண்டு எழுந்தான்‌, பொறுமை இழக்தவனாக 
அவள்‌ உடலைத்‌ தூக்கிக்கொண்டு, களப்பு மிகுந்து 
அலுத்துவிட்டவன்‌ போல, மேலே நடந்தான்‌. 


கிழவனின்‌ தனிக்‌ குகையைத்‌ தாண்டிப்‌ போனான்‌. 
அதை சுலபமாகவே அவனால்‌ அடையாளங்‌ கண்டு 
கொள்ள முடிந்தது, அகஸ்மாத்தாக அவன்‌ முன்‌ ஒரு 
தரம அங்கு வந்து சேர்ந்ததைப்பற்றி எண்ணிக்கொண்டே 
தாண்டிப்‌ போனான்‌. குழந்தை புதைத்‌ இருந்த இடத்தைக்‌ 
இழவன்‌ தனக்குக்‌ காட்டியது ஞாபகம்‌ வந்தது அவனுக்கு, 


வலது பக்கம்‌ குஷ்டரோகெளின்‌ குகைகள்‌ இருக்தன. 


125 


மறுபக்கம்‌ பாலைவனத்து மதவெறியர்களின முகாம்‌ 
இருக்கது அப்போது. ஆனால்‌ அவ்வளவு தூரம்‌ போக 
வேண்டியஇல்லை. குழக்தையின்‌ கல்லறை இக்கண்டை 
அருகலேதான்‌ நஇிருக்தது, கில வொளியில்‌ எல்லாம்‌ 
மாறித்‌ தெரிர்காலும்‌, இடத்தை சுலபமாகவே கண்டு 
கொண்டுவிட்டான்‌ பாரபாஸ்‌, சரபமிடப்பட்ட குழந்தை 
கருப்பையிலேயே இறந்து பிறந்தது என்றும்‌ இறந்த 
தெல்லாமே .றுசத்தமான து என்ப தனால்‌ அதை உடனேயே 
புதைத்து விட்டதாகவும்‌ கிழவன்‌ சொன்னது ஞாபகம்‌ 
வந்தது பாரபாஸுக்கு. உனக்குப்‌ பிறக்கும்‌ குழந்தையைச்‌ 
சபிக்கிரோன்‌...குழந்தையைப்‌ புதைக்கும்போது தாய்‌ வர 
இயலவில்லை. ஆனால்‌ பின்னர்‌ பல தடவைகள்‌ அவள்‌ 
அந்தக்‌ கல்லறையண்டை உட்கார்ந்து கண்ணீர்‌ வடித்‌ 
இருக்கறாள்‌......போகும வழியெல்லாம்‌ கிழவன்‌ சள சள 
வென்று பேசிக்கொண்டே வந்தான்‌ என்று பாரபாஸுக்கு 
ஞாபகம வந்தது. 


இங்கேதான்‌ இல்லையா? ஆம்‌...சமீப த்தில்‌ சான்‌... 
இகோ மேல்‌ கல்‌... 


கல்லறையை மூடியிருந்த கல்லைச்‌ சுலபமாகவே புரட்டி 
விட்டு ௮வன்‌ அவனைக்‌ குழக்தைக்குப்‌ பக்கத்தில்‌ 
கடத்‌.இனான்‌. குழக்‌ சையின்‌ உடல்‌ வாடி வதங்கிக்‌ கறுகச்‌ 
சுருங்கிக்கிடக்தது. கல்லால்‌ அடிபட்டு ஆயிரங்‌ காயஸ்‌ 
களுடன்‌ இருந்த அவள்‌ உடம்பு செளகரியமாக இருக்கட்டும்‌ 
என்று எண்ணியவன்‌ போல, அதை நீட்டிக்‌ டெத்‌தினனை. 
வளை௱ல்‌, கோணல்‌ இல்லாமல்‌ கிமிர்த்‌ இவிட்டான்‌. 
கடைசியாக முகத்தையும்‌ மேலுதட்டெபிளவையும்‌ ஒரு 
தரம்‌ பார்த்தான்‌. முகமும்‌ வடுவும்‌ இப்போது எப்படி 


126 


இருக்‌ தாலென்ன ? பிறகு மேல்கல்லைப்புரட்டிக்‌ கல்லறையை 
மூடினை, உட்கார்ந்து எதிரே பரந்துகடந்த மணற்‌ 
பரப்பைப்‌ பார்த்தான்‌. சாவுராஜ்யம்போல எதிரே பாலை 
வனம்‌ டெம்தது அவள்‌ இப்போது அந்த ராஜ்ய த்தைச்‌ 
சேர்ந்தவள்‌, அதற்குள்‌ அவளைத்‌ தூக்கப்‌ போனவன்‌ 
அவன்‌ தான்‌. செத்த உடல்‌ எங்கு இடந்தால்‌ என்ன? 
ஆனாலும்‌ அவள்‌ இப்போது இறந்து பிறந்த தன்‌ 
குழக்கையுடன்‌ . பக்கத்தில்‌ கடை த்‌ தப்பட்டிருக்‌ தாள்‌ 
அதுவே சரி என்று அவனுக்குத்‌ தோன்றிற்று. தன்னால்‌ 
அவளுக்கென்று செய்யக்கூடியதை அவன்‌ செய்து 
கிட்டான்‌. அலக்ஷ்யமாய்ப்‌ புன்‌ சிரிப்புச்‌ சிரித்துக்கொண்டு, 
கரடியை உருவிக்கொண்டு சிந்தனையில்‌ ஆழ்ம்தவனாக 
உட்கார்க்‌ இருக்கான்‌ அவன்‌. 
ஒருவரை ஒருவர்‌ நேடிக்க வேண்டும்‌...... 


அவன்‌ தன்‌ ஜனங்களிடையே மீண்டும்‌ வந்தபோது, 
பாரபாஸ்‌ யாரும்‌ அடையாளம்‌ கண்டு மொள்ள முடியாத 
படி மாறிவிட்டான்‌. டலருக்கு அவளை நினைவு படுத்த 
புரிந்து கொள்ளவே முடியவில்லை, ஜெருஸல,க்‌ தில்‌ அவன்‌ 
விடுதலையன்று அவனைப்பார்‌ த்த லெர்‌ போய்‌ அவன்‌ 
மாறிவிட்டான்‌ என்று தெரிவித்தார்கள்‌. அதில்‌ 
ஆச்சர்யம்‌ ஒன்றுமில்லை, சாவை எதிர்பார்த்துக்‌ கொண்டு 
சிறையில்‌ அடைபட்டுக்‌ இடந்தஇல்‌ ஒருவன்‌ மாறுவஇல்‌ 
ஆச்சரியப்பட ஒன்றுமில்லைகான்‌. அவன ஒரு இனுசாக 
இருந்தது சீக்கிரமே மாறிவிடும்‌. அவன்‌ மீண்டும்‌ பழைய 
படியாகிவிடுவான்‌ என்றுதான்‌ எதிர்பார்த்தாம்கள்‌. 
ஆனால்‌ அவன்‌ அதற்குப்பின்‌ மாறவேயில்லை. எத்‌. தனையோ 
காளாகியும்‌ அவன்‌ பழைய மாதிரி யாடிவிடவில்லை. 
ரன்ன?3வோா' போலத்தான்‌ இருந்தான்‌. இதற்கெல்லாம்‌ 


127 


காரணம்‌ சொல்ல அவர்களுக்குத்‌ கெரியா து-பாரபாஸ்‌ 
பழைய பாராபாஸாக இல்லை என்பது மட்டுமே அவர்‌ 
கருக்குது தெரிக்க து. 


எப்பவுமே அவன்‌ ஒரு தினுசான ஆசாமிதான்‌. 
அவனைச சாதாணமாக புரிந்துகொளவது சிரமம்‌, அவன்‌ 
என்ன எண்ணினான்‌, எதற்காக ஒரு காரியம்‌ செய்தான்‌ 
என்று அவர்களில்‌ யாராலும்‌ ஆ,தி நாட்களிலேயே புரிக்து 
கொள்ள முடிந்ததில்லை. இப்போது முழுவதுமே புரிந்து 
கொள்ள முடியாத புதிராகிவிட்டது. அவன்‌ யாரோ 
அந்நியனாகிவிட்ட மாதிரி இருந்தது. அவர்களையும்‌ 
அந்கியர்கள்‌ என்று எண்ணுகிற மாதிரித்தான்‌ அவன்‌, 
பார்த்தான்‌. அவர்கள்‌ இட்டங்கள்‌ போடும்போது 
அதிலெல்லாம்‌ தனக்கு எந்தவித சம்மக்கமும்‌ இல்லா 
தவன்‌ போல அவன்‌ போகா இருந்தான்‌. முன்னெல்லாம்‌ 
போல  கொள்ளையடிப்பதற்கு அவன்‌ உற்சாகமாகத்‌ 
இட்டங்கள்‌ வகுப்பதும்‌ கஇடையாது, அதெல்லாம்‌ தனக்கு 
சம்மக்தமில்லா த விஷயங்கள்‌ என்று எண்ணுபவன்‌ போல 
இருந்தான்‌ அவன்‌. ஆனால்‌ அவன அவர்களுடன்‌ 
ஒத்துழைக்கக்‌ தயங்கவில்லை. ஜோக்கன்‌ பள்ளதாக்கு 
வழிகளிலும்‌, மற்றும்‌ பாலைவனப்‌ பாதைகளிலும்‌ அவர்கள்‌ 
அடித்த கொள்ளைகளிலெல்லாம்‌ அவன்‌ வழக்கம்‌ போலவே 
பங்கு கொண்டான்‌. ஆனாலும்‌ முன்‌ போல அவன சகாக்‌ 
களுக்கு உபயோகப்பட்டான்‌ என்றோ, தன காரியங்களில்‌ 
முழு மனத்துடன்‌ ஈடுபட்டான்‌ என்றோ சொல்ல முடியாது, 
ஆபத்து என்றால்‌ அவன்‌ ஒதுங்கிப்‌ போனான்‌ என்றும்‌ 
சொல்லமுடியாது--ஆனால்‌ ஒதுங்கிப்போகிற மாதிரித்‌ 
தான்‌ இருக்கது. இதுவும்‌ சோம்பல்‌ காரணமோ 
அலகதியம்‌ காரணமோ மன ஈடுபாடு இல்லா த காரணமோ 


128 


என்று சொல்ல முடியாமல்‌ இருந்தது. எதற்கும்‌ உற்சாக 
மிழந்‌ தவனாக இருந்தவன்‌ அவன்‌. கோயில்‌ பெரிய 
அதிகாரிக்கு வரிகளைக்‌ கொணர்ந்து கொண்டிருந்த ஒரு 
கூட்டத்தை வளைத்துக்‌ கொண்டு அவர்கள்‌ கொள்ளை 
யடித்த ஒரே ஒரு சமயத்தில்‌ மட்டும்‌ அவன்‌ முழு 
வேகத்துடன்‌ அக்தச்‌ சண்டையில்‌ ஈடுபட்டான்‌. கோயில்‌ 
வீரர்கள்‌ இருவரைத்‌ தனியாகவே வெட்டி வீழ்த்தி 
விட்டான்‌. அதற்கு அவசியமேயில்லை- ஆனால்‌ உள்ளூர 
ஒரு ஆத்திரம்‌ அவனை அதைச்‌ செய்யத்‌ தூண்டியது 
போலும்‌ ! அவர்கள்‌ எதிர்த்துச்‌ சண்டைப்‌ போடவில்லை ; 
பிணத்தை விட்டுவிட்டு ஓடத்‌ தயாராக இருக்தார்கள்‌. 
கொன்றதுடன்‌ விடவில்லை அவன்‌ செத்‌ துவிட்ட 
பின்னும்‌ அவர்கள்‌ உடல்களைச்‌ சின்னாபின்னமாக வெட்டி 
எறிந்து கொண்டிருக்‌ தவன்‌ அவன்‌. அப்படி அவன 
செய்வது சரியல்ல என்றுகூடச்‌ சிலர்‌ எண்ணி அதைக்‌ 
காணச்‌ சயெரமல்‌ முகத்தைத்‌ இருப்பிக்‌ கொண்டார்கள்‌. 
கோயில்‌ குருமார்களின்‌ காரியங்களையும்‌ வீரர்‌ களையும்‌ அவர்‌ 
கரூக்கும்‌ அடியோடு பிடிக்காது தான்‌. 
செத்தவர்கள்‌ கோயிலைச்‌ சேர்ந்தவர்கள்‌, கோயில்‌ 
கடவுளைச்‌ சேச்ச்தது--ஏன்‌ அப்படி அவர்கள்‌ மேல்‌ 
செத்த பிறகும்‌ ஒருவன்‌ ஆத்திரம்‌ கொள்ள வேண்டும்‌ ; 
அப்படி அவர்களுடைய உயிரற்ற உடலை அவன்‌ சிலம்‌ 
செய்தது அவர்களையே பயமுறுத்தியது, 


இருக்‌ தாலும்‌ 


மற்றப்படி ஒரு கொள்ளையிலும்‌ அவன்‌ முன்‌ போல 
உற்சாகமாகக்‌ கலந்து கொண்டு தன்‌ பங்கைச்‌ செய்ய 
வில்லை. அவர்கள்‌ செய்தது எதிலும்‌ ௮வன்‌ உற்சாகம்‌ 
கொள்ள வில்லை. ஜோர்டன்‌ ஆற்றங்கரையிலே ரோமாபுரி 
வீரர்களை எதிர்த்து ஒரு தரம்‌ அவர்கள்‌ சண்டை போட 


129 


தேர்ந்த போது! கூட அவன்‌ சொத்துக்‌ காட்டவில்லை, 
அவனைச்‌ சிலுவையில்‌ அறைந்து கொல்ல முயன்றது 
ரோமாபுரியின்‌ சட்டம்‌ தான்‌ எனினும்‌ அந்தச்‌ சண்டையிலே 
அவன்‌ இறப்பாஃப்‌ பங்குகொள்ளவில்லை. மற்றவர்கள்‌ 
எல்லோரும்‌ ரோமாபுரி வீரர்களின்‌ நெஞ்சைப்‌ பிளந்து 
சவங்களை ஆற்றில்‌ எறிவ இல்‌ சடுபட்டிருந்கபோது அவன்‌ 
ஒதுங்கியே நின்றுவிட்டான்‌; கடவுளின்‌ ஜனங்களாயெ 
தங்களை அடக்கி ஆண்ட அந்த ரோமபுரிக்கரார்களிடம்‌ 
அவனுக்கு வெறுப்பில்லா மல்‌ இல்லை, இன்றிரவு அவனைப்‌ 
போலவே அம்தக்‌ கூட்டத்தில்‌ மற்றவர்களும்‌ ஒதுங்க 
நின்று அலகஷியமாக இருந்திருந்தால்‌ அவர்களுக்கும்‌ 
அசேகதிதான. 


அவன்‌ ஏன்‌ இப்படி யாஇவிட்டான்‌ என்பது சொல்ல 
முடியா த புஇிராகத்தான்‌ இருந்தது. இந்த மாறுதலுக்கு 
முன்‌ சண்டையில்‌ பாரபாஸை மிஞ்ச யாரு$ம இடையாது 
என்று சொல்லும்படியாக இருந்தது. அவர்களுடைய 
கொள்ளைகள்‌ பலவற்றை முன்னெல்லாம்‌ அற்புதமாகத்‌ 
இட்டம்‌ போட்டு நிறைவேற்றி வைப்பவனும்‌ அவனே ! 
அவனுக்குச்‌ சாத்தியமில்லாத என்று சொல்லக்‌ 
கூடியது எதுவுமில்லை ? துணிச்சலாக எல்லாக்‌ காரியங்‌ 
களையும்‌ செய்பவன்‌ அவன்‌. தைரிய த்இலும்‌ கெட்டிக்காரத 
தனத்திலும்‌ அவன முதல்வன்‌ என்று அங்கேரித்து 
அந்தக்‌ கூட்டத்தினர்‌ தாமாகவே அவனுக்குக்‌ மேப்‌ 
படிவார்கள்‌. அவன்‌ தலைமையில்‌ எதுவும்‌ சரிவர நடக்கும்‌) 
என்ற ஈம்பிக்கை யிருந்தது அவன்‌ கூட்டத்துக்கு, 
யாருக்கும்‌ அவனைப்‌ பிடிக்காது. சாதாரணமாகக்‌ கூட்டங்‌ 
களில்‌ தலைவர்கள்‌ என்று யாரையும்‌ யாரும்‌ ஒப்புக்‌ 
கொள்வதில்லை; இருக்தும்‌ முன்னெல்லாம அவன்‌ 

ஏ 


130 


சொன்னால்‌ அதற்கு மறு பேச்சு என்பதே இராது. 
அதனால்‌ கான்‌ இப்படியா கிவிட்டானோ அவன 7? 
அவர்களிடமிருந்து அந்த நாட்களிலும்கூட அவன்‌ சகல 
விதங்களிலும்‌ பாறுபட்டவன்தான்‌--வி௫ த்‌ இிரமான 
மனோபாவமும பேக்கும்‌ உளளவன்‌ அவன்‌. அவனை 
யாருக்கும்‌ பிடிக்கவில்லை எனறு உணர்ந்து ஒதுங்கி நிற்க 
முயன்று அவன ? தங்கள பலங்களையும்‌ பலஹினங்‌ 
களையும்‌ அறிக்தவர்கள அவர்கள்‌. அவனைப்‌ பற்றித்தான்‌ 
அவர்களுக்கு எதுவும்‌ தெரியவில்லை. அவனிடம்‌ கம்பிக்கை 
வைக்க அவர்கள்‌ இன்னமு தயாராகவே இருந்தனர்‌. 
ஒருவிகத தில்‌ அவனிடம அவர்களுக்கும்‌ கொஞ்சம்‌ பயந்‌ 
தான என்றுகூடச்‌ சொல்லலாம்‌, 
யுக்திகளும, வெற்றிகளும்‌ அவர்களுக்கு ஒன்றுமே 
புரிந்‌ தில்லை எனபதனாலேயே அவனைத்‌ தங்களுக்குத்‌ 
தலைவனாக ஏற்றுக்கொள்ள அவர்கள்‌ தயாராக 
இருக்தார்கள்‌. 


அவன பலமும்‌, தந்‌ இர 


ஆனால்‌ இப்போதோ...... இந்தத்‌ தலைவனை வைத்துக்‌ 
கொண்டு அவர்கள்‌ என்ன செய்ய முடியும்‌? தன்‌ 
பங்கைக்கூட சரிவரச்‌ செய்ய அவன்‌ தயாராக இல்லையே ? 
குகையின வாசலிலே உட்கார்ந்து கொண்டு ஜோர்டான்‌ 
பள்ள ததாகலையும்‌, செத்தது என்று சொல்லப்படும்‌ 
கடலையும்‌ பார்த்துக்‌ கொண்டு சமமா உட்கார்ந்து 
கொண்டேயிருக்கான்‌ அவன. விசித்திரமான பிராணிகளைப்‌ 
பார்ப்பது போல அவர்களைப்‌ பார்‌ த்தான்‌. அவன்‌ எதிரில்‌ 
வரும்போதே அவர்களுக்கு என்னமோ போல இருந்தது. 
அவர்களுடன்‌ அவன சரிவரப்‌ பேசுவ துகூடக்‌ கிடையாது 
பேசிய சல வார்‌ தைகளும்கூட அவன்‌ தங்களிடமிருந்து 
எப்படி பாறுபட்டவன்‌ என்பதை அறிவுறுத்‌ தவே 


121 


அவர்களுக்கு உபயோகப்பட்டன. அவன்‌ இங்கிருக்‌ தானா 7 
அல்லது அவன்‌ உடல்‌ மட்டுமே இங்கிருந்ததா என்று 
அவர்களுக்குச்‌ சந்தேகம்‌ வம்த து அடிக்கடி. சிலுவையைத 
தொட்டுவிட்டு அவன்‌ ஜெரூஸல,த திலிருந்து தப்பியது 
காரணமாகத்தான்‌ அவன்‌ இப்படி :பா.றிப்‌போயிருக்‌ தானே ? 
உண்மையில்‌ அவன்‌ சிலுவையில்‌ உயிர்‌ நீத்தது உண்மை 
யாகவே இருக்கலாம்போல இருக்கது. இங்கிருக்‌ தவன்‌ 
உயிருள்ள பா பாஸ்‌ மா இரிய தோன்‌ றவில்லை. 


அவனைப்‌ பார்ப்பதே அமைதியைக்‌ குலைத்தது. 
அவன இரும்பி வந்தது பற்றியும்‌, தங்களிடையே கங்யெது 
பற்றியும்‌ அவர்களுக்குச்‌ சிறிதும்‌ இருப்‌ இயில்லை. 
இங்கில்லை இனி அவன்‌ இடம்‌! இப்போது தலைவனாக 
அவனை அக்சேரிப்பது நடக்காது. வேறு எதற்குக்கான்‌ 
அவன்‌ இப்போது லாயக்கு? ஒன்றுமில்லை இப்போது 
அவன்‌---சூனியம்‌ தான்‌ அவன்‌ ) விஷயம உண்மையிலேயே 
புரியாத விஷயம்‌ தான்‌ எப்படிப்‌ பூரண சூனியம்‌ ஆனான்‌ 
அவன ? 

இப்போது அவர்களுக்கே யோசித்துப்‌ பார்ககும்‌ 
போது தெரிந்தது. அவன்‌ எப்போதும்‌ தலைமை தாங்கி 
நடத்‌இயஇல்லை) இட்டங்கள்‌ போட்டுத்‌ தீர்மானங்கள்‌ 
செய்ததுமில்லை. எப்போதுமே அவன்‌ கைரியஸ்தனுகவும 
பயமற்றவனாகவும்‌ இருக்கவில்லை ; துணிச்சலுள்ளவனாசவும்‌ 
இருக்கவில்லை, சாவைக்‌ கண்டு அஞ்சா தவனாக அவன்‌ 
எப்போதுமே இருககவில்லை. இந்தக்‌ குணங்களெல்லாம 
எலியாஹு அவனுக்கு முகத்தில்‌ அக்தக்‌ காயத்தை 
ஏற்படுத்துகிற வரையில்‌ இருந்ததாக சொல்லமுடியாது. 
அதற்குமுன அவன மிகவும சாதாரணமான ஒருவனாக 


தான்‌ இருந்தான ணம திய மமயற்றனனாக த்தான்‌ 


132 


இருந்தான்‌. அது ' அவர்களுக்கு இப்போது திடமாகவே 
ஞாபகம வந்தது. அந்தக்‌ காயம்‌ ஏற்பட்டபின்‌, அவனைக்‌ 
கொல்வதற்கு என்று எலியாஹுு அவனைக்‌ கு.த்இயபின்‌ 
தான்‌ தைரியம்‌ வந்தது அவனுக்கு என்று சொல்லி 
வேண்டும்‌. எலியாஹுவும்‌ பாரபாஸும்‌ மலை மேலே 
உயிருக்காகப்‌ போரிட்டார்கள்‌. அந்தச்‌ சண்டையிலே 
வயதான பலமிழந்துவிட்ட எலியாஹுவை மலை மேலிருந்து 


உருட்டிப்‌ பாறையில்‌ தள்ளிவிட்டான்‌ பாரபாஸ்‌. 
சின்னவன்‌ சுருசுடுப்பானவன்‌--வாலிபது இன்‌ இடம்‌ 
உள்ளவன்‌. பலமுள்ளவன்‌ தான்‌ எனினும்‌ கிழட்டு 


எலியாஹுவினால்‌ பாரபாஸைச்‌ சமாளித்துப்‌ பதில்‌ 
சொல்ல முடியனில்லை,. இந்தச்‌ சண்டையிலே அவன்‌ 
இறந்துவிட்டான்‌. ஏன சண்டை ஆரம்பித்தது? ஏன்‌ 
அவன எப்போதும்‌ பாரபாஸை வெறுத்து அவனைச்‌ 
சீண்டிக்‌ கொண்டெயிருக்தான ? அதை அவர்கள்‌ அறிந்து 
கொள்ளவே இயலவில்லை, முதல்‌ நாளிலிருக்ே த 
எலியாஹு பார ரஸை வெறுத்தான்‌ என்பதை அவர்கள்‌ 
கவனித்‌ தார்கள்‌ எனறுகான்‌ சொல்ல வேண்டும்‌. 


இதற்குப்‌ பிறகுதான்‌ அவர்களுக்குப்‌ 


தலைவனானது! அதுவரையில்‌ அவன்‌ 
விசேஷபாகச்‌ சொல்வதற்கு 


பாரபாஸ்‌ 
விஷயத்இல்‌ 
ஒன்றுமேயில்லை. அந்தக்‌ 
கத்திக்‌ காயம்‌ படுமவசையில்‌ அவனை உண்மையில்‌ 
மனிதன்‌ என்றே சொல்வதற்கல்லா இருக்க து. 


இப்படியாக அவர்கள தங்களுக்குள்‌ குசுகுசுவென்று 
பேசிக்‌ கொண்டார்கள்‌. 


ஆனால்‌ அவர்களுக்குகி தெரியாத து என்னவென்றால்‌ 
உண்மையில்‌ யாருக்குமே தெரியாத விஷயம்‌ என்ன 


158 


வென்றால்‌ எலியாஹு தான்‌ - அவனைக்‌ கொல்லவிரும்பிய 
அதே எலியாஹு.தான்‌--பாரபாஸின்‌ தகப்பரை. அது 
யாருக்குமே தெரியாது, யாவருக்கும்‌ தெரிய நியாயமில்லை. 
பல வருஷங்களுக்கு முன்‌ அச்‌,தக்‌ கூட்ட த்‌தினரிடம்‌ சிக்கிக்‌ 
கொண்ட ஒரு மோவபைட்‌ ஸ்திரிகான்‌ பாரபாஸின்‌ 
தாயார்‌. கொள்ளைக்‌ கூட்டத்தினர்‌ எல்லோருக்குமே 
அவள்‌ கொஞ்சகாலம்‌ வைப்பாட்டியாக இருக்காள்‌. பிறகு 
அவை ஜெரலைதத,தல்‌ ஒரு விபசாரவிடுஇக்கு 
விற்று விட்டார்கள்‌. அவள்‌ கர்ப்பமாக இருக்க சங்கத 
தெரிக்ததும்‌ வி..சாரவிடுஇயின்‌ தலைவி அவளை வைத்துக்‌ 
கொள்ள மாட்டேன்‌ என்று அடித்துக்‌ துசச்இவிட்டாள்‌. 
தெருவிலே பிள்ளையைப்‌ பெற்றுப்‌ போட்டுவிட்டு அகத 
ஸ்திரியும்‌ இறந்துவிட்டாள்‌. யார்‌ குழம்தை ௮.து என்றே 
யாருக்கும்‌ தெரியாது. தாய்க்கே அது யாருக்குப்‌ 
பிறந்தது என்பது தெரியாது. அது கர்ப்பத்‌ இலிருக்கும்‌ 
போதே அதை அவள்‌ சபித்துவிட்டாள்‌-—பூமி, சொர்க்கம்‌) 
கடவுள்‌, மனிதர்கள்‌ எல்லோருடனும்‌ ஏற்பட்ட ஒரு 
வெறுப்புடன்‌ சரன்‌ அவள்‌ அதைப்‌ பெற்றெடுத்தாள்‌. 


ஒருவருக்கும்‌ தெரியாது-- உண்மை விஷயம்‌ பார 
பாஸைப்‌ பற்றிய வரையில்‌ உண்மையிலேயே ஒரு புதிர்‌ 
தான்‌. குசுகுசு வென்று தங்களுக்குள்‌ டேசிக் கொண்ட 
மனிதர்களுக்கும்‌ கெரியா.த-குகை வாசலில்‌ ஏற்பட்‌ 
ஒருக்கு மோலம்‌ மலைச்சரிவையும்‌ செத்‌ து என்று 
சொல்லப்படும கடலையும்‌ பார்த்துக்கொண்டு உட்கார்க்‌ 
இருக்‌ ச பாரபாஸாக்கும்‌ 9 தரியாது. 

எலியா ஹுவைப்‌ பற்றி பாரபாஸ்‌ இந்தஇக்கக்கூட 


இல்லை, பாறையிலிருந்து அவன அவனை உருட்டித்‌ 
தள்ளிய இடத்தில்‌ தான்‌ இப்போதும்‌ உட்கார்ந்திருந்தான்‌ 


134 


எனினும்‌ அனனுக்கு அந்த ஞாபகமே வரவில்லை, என்ன 
காரணமோ அவனுக்கே பெரியா து உலகைக்‌ கரப்பாற்ற 
வந்து சிலுவையில்‌ உயிர்‌ நீத்த அந்தக்‌ கடவுளின்‌ மகனைப்‌ 
பற்றியுா, இலுவையில்‌ தன்‌ மகனைப்‌ பார்த்துக்‌ கண்ணீர்‌ 
உகுத்துச்‌ கொண்டிருந்த அந்தத்‌ தாயையும்‌ பற்றிச்‌ 
சிந்தித்துக்‌ கொண்டிருந்தான்‌ அவன்‌. றிது நேரத்திற்‌ 
கெல்லாம அவன்‌ கண்கள்‌ ஈரம்‌ காய்ந்து விட்டன, 
'உள்ளிரும்த துயரத்‌ை ந அவன்‌ முகம்‌, எளிய குடியானவ 
முகம்‌, வெளிப்படுத்த இயலாது தவித்தது. அக்கியர்கள்‌ 
தீதியில்‌ எவ்வித உணர்ச்சியையும்‌ காட்ட அவன்‌ விரும்ப 
வில்லையோ ? தன்னை அவள்‌ துயரமும்‌ குற்றச்சாட்டுகளும்‌ 
நிறைந்த பார்வை பார்‌ தத தும்‌'அவ னுக்கு சாபம்‌ வந்தது. 
எதற்காக அவனை அப்படிப்‌ பார்த்தாள்‌ அவள்‌ ? குற்றம்‌ 
சாட்ட அவளுக்கு எத்தனையோ பேர்‌ பொறுப்புள்ளவர்கள்‌ 
இருக்தார்களே. 
கொல்கோ தாவையும்‌ அங்கு ஈடந்ததையும்‌ பற்றி 
அவன அடிக்கடி நினைத்துப்‌ பார்ப்பதுண்டு, அவளைப்‌ 
பற்றியும்‌ _ அதாவது சிலுவையில்‌ இறந்தவரின்‌ 
தாயாரைப்‌ பற்றியும்‌ அவன்‌ நினைத்துப்‌ பார்ப்பது 


செத்த கடலுக்கப்பால்‌ தெரிந்த மலைகக£ப்‌ 
பார்த்தான்‌ அவன்‌. அங்கு எப்படி இருட்டி வந்தது என்று 
கவனித்தான்‌. மோவபைட்‌ ஜனங்களின்‌ பிரதேசங்களிலே 
இருள்‌ படரத்‌ தொடங்கியது. 


இவனை எப்படி அடித்து விரட்டுவது. ஏன்று 
அவர்கள்‌ சிந்தித்தார்கள்‌. இருந்து கொண்டு கழுச்தறும்‌ 


கிறுனே அவன்‌ என்று அவர்கள்‌ எண்ணினார்கள்‌: 


135 


வெறும்‌ சுரையாக உபயோகமே படாபல்‌ என்‌ அவன்‌ 
தங்களுடன்‌ தங்கவேண்டும்‌ என்பது அவர்களுக்குப்‌ புரிய 
வில்லை. துயரம்‌ தந்த அவன்‌ முகத்தைப்‌ பார்க்கா 
இருந்தால்‌ நல்லது என்று .எண்ணினார்கள்‌ அவர்கள்‌, 
அவனைப்‌ பார்க்கும்போ?,த அவர்கள்‌ மனத்திலும்‌ துயரம்‌ 
ததும்பியது. இன்பம்‌ என்பபையே அவன்‌ அழித்து 
விட்டான்‌! ஆனால்‌ எப்படி அவனை _அங்றொம்து 
சளெப்புவது ? அவனுக்கு நேரடியாக எப்படிச்‌ சொல்வ து 
சி போய்விடு, உனக்கும்‌ எங்களுக்கும்‌ சரிப்பட்டு வராது 
என்று நேர்முகமாக எப்படிச்‌ சொல்வது i யார்‌ 
சொல்வது அதை, அவனுக்கு? அம்த விஷயத்தில்‌ அவர்‌ 
களில்‌ யாருக்கும்‌ தைரியமேயில்லை என்‌ றுதான்‌ சொல்ல 
வேண்டும்‌. காரணமே யில்லாமல்‌ அவர்களுக்கு இன்னமாம்‌ 
அவனிடம்‌ பயமாக த்தான்‌ இருக்கது. 


ஆகவே தொடர்ந்து குசு குசு வென்று பேசிக்‌ கொண்‌ 
டார்கள்‌. தங்களுக்குள்‌ அவனை த்‌ தங்களுக்குச்‌ சிறிதும்‌ 
பிடிக்கவில்லை என்று சொல்லிக்‌ கொண்டார்கள்‌. அவனை,த்‌ 
தங்களுக்கு அடியோடு பிடிக்கவில்லை என்ளுர்கள்‌, 
இப்போது அவர்களைப்‌ பிடி,க்‌.த துரதிருஷ்டம்‌ அவனால்‌ 
வந்ததுதான்‌ என்று சொல்லிக்‌ கொண்டார்கள்‌ 
சமீபத்தில்‌ அவர்களில்‌ இருவர்‌ உயிர்‌ துறச்‌,கதுகூட 
அவன்‌ துரதிருஷ்டம்‌ தான்‌ என்றார்கள்‌. தர இருஷ்டம்‌ 
பிடித்த இந்த ஜோனாவை வைத்துக்கொண்டு யார்‌ எனன 
செய்யமுடியும்‌? உஷ்ணமான ஒரு கோபம்‌ அக்தக்‌ 
கொள்ளைக்காரர்கள்‌ குகையிலே கிரம்பியிருக்குது. அவன்‌ 
பார்க்காத சமயத்தில்‌ அவனை முறைத்தார்கள்‌. அதற்கு 
.மேல்‌ எதுவும்‌ செய்ய, சொல்ல அவர்களுக்குத்‌ கைரியம்‌ 
வரவில்லை, 


186 


திடீரென்று ஒரு நாள்‌ காலை அவனாகவே பறைந்து 
விட்டான்‌. அவன்‌ அங்கில்லை. புத்திபேதலித்து மலை 
மேலிருக்து கால்‌ தவறி அவன்‌ விழுந்துவிட்டான போல 
இருக்கிறது என்று முதலில்‌ அவர்கள்‌ எண்ணினார்கள்‌: 
எலியாஹுவின்‌ ஆவி அவனைப்‌ பிடித்துத்‌ தள்ளியிருந்‌ 
தாலும்‌ இருக்கலாம்‌ ஆனால்‌ பாறைகளில்‌ அவன உடலைத்‌ 
தேடிப்‌ பார்த்தபோது காணவில்லை. அவன்‌ சாகவில்லை, 
அவன சொல்லிக்கொள்ளாமல்‌ எங்கேர நிளம்பிப்போய்‌ 
விட்டான்‌, மறைந்‌ துவிட்டான்‌. 


அது பற்றி அவர்களுக்குப்‌ பெரிதும்‌ இருப்‌ இதான்‌. 
தொர்‌தரவு விட்டது என்றுதான்‌ எண்ணினார்கள்‌, சூரிய ' 
வெப்பத்தால்‌ உஷ்ணமாக இருக்க தங்கள்‌ குகைக்கு 
திரும்பினார்கள்‌. செங்குத்தான மலைச்சரிவிலே தங்கள்‌ 
அலுவல்களை த்‌ தொடர்ந்து ஈடத்தினார்கள்‌. 


இதற்கெல்லாம்‌ பிறகு பாரபாஸ்‌ எங்கெங்கு போனான்‌, 
என்னென்ன காரியங்கள்‌ செய்தான்‌. அவன்‌ ஆயுளில்‌ 
அவன்‌ வேறு எந்தெந்த சம்பவங்களில்‌ சம்பக தப்‌ 
பட்டிருக்கான்‌ என்பது யாருக்கும்‌ நிச்சயமாகத்‌ தெரியாது. 
ஜுூபி பாலைவனத்திலோ, ஸிஹாய்‌ பாலைவன த்‌, திலோ 
அவன தனியாகப்‌ போய்‌ பலகாலம்‌ வசித்தான்‌ என்று 
பலர்‌ சொல்கிறார்கள்‌. கடவுளின்‌ சிருஷ்டியாயெ இந்த 
உலகத்தைப்பற்றிச்‌ சந்இத்து ஒரு மூடிவுக்கு வா அவன்‌ 
முயன்றான்‌ என்கிறார்கள்‌ சிலர்‌. வேறு இலர்‌ ஜெரூஸலம்‌ 
கோயில்‌ அதிகாரிகளின்‌ விரோதிகளான ஸாமரிடன்‌ 
களுடன்‌ அவன்‌ வ௫ித்தான்‌ என்று சொல்ரறோர்கள்‌ ; 
அதிகாலையில்‌ பலிகொடுத்துவிட்டு சூரிய தோய த்தை எதிர்‌ 
பார்த்து அவன்‌ ாண்டியிட்டுப்‌ பிரார்த்‌இித்‌ துக்கொண்‌ 


157 


டிருப்பதைப்‌ பார்‌,த.க.தாகச்‌ சிலர்‌ சொன்னார்கள்‌. லெபனான்‌ 
எல்லையில்‌, ஸிரியாவில்‌ அவன்‌ ஒரு கொள்ளைக்‌ 
கூட்டத்தின்‌ தலைவனாகத்தான்‌ இருக்கான்‌ பல காலம்‌, 
வேறு ஒன்றுமில்லை என்பதுதான்‌ பலருடைய பிப்‌ 
பிராயம்‌. யூகர்களோ கிறிஸ்தவர்களோ யார்‌ அகப்‌ 
பட்டாலும்‌ அவர்களை மிகவும்‌ கொடூரமாக நடத்தினான்‌ 
அவன்‌ என்னு சொல்கிறார்கள்‌. 


இதில்‌ எது உண்மை என்பது யாருக்கும்‌ தெரியாது. 
ஆனால்‌ நிச்சயமாகத்‌ தெரிந்த விஷயம்‌ என்ன வென்றால்‌ 
ஜம்பதாவது வயது தாண்டிய பிறகு அவன்‌ ரோம்‌ 
சாம்ராஜ்யத் தின்‌ பிரதிநிதியின்‌ பாபாஸ்‌ விட்டில்‌ 
அடிமையாக வந்தான்‌ என்பதுதான்‌. அதற்கு முன்‌ பல 
வருஷங்கள்‌ அவன்‌ சிப்ரஸில்‌ தாமிரச்‌ சுரங்கங்களில்‌ வேலை 
பார்த்தான்‌. எப்படி அவன்‌ அடிமைப்‌ பட்டான்‌. 
சுரங்கங்களில்‌ வேலை செய்ய ஏன்‌ அவன்‌ விதித்கப்பட்டான்‌ 
என்பது தெரியவில்லை. சுரங்கத்தில்‌ அடிமையாக வேலை 
செய்வதென பதை விடக்‌ கடுக்தண்டனை யாருக்கும்‌ விதிக்க 
முடியாது என்பது நிச்சயம்‌- அம்தத்‌ தண்டனைக்கு அவன்‌ 
எப்படி உள்ளானான்‌ என்பது தெரியவில்லை. இதில்‌ 
ஆச்சர்யம்‌ என்னவென்றால்‌ இந்த நரக ததுக்குள்‌ இறங்கிய 
பின்‌ அவன்‌ எப்படி மீண்டு வெளியே வந்தான்‌ என்பது 
தான்‌. அடிமையாகக்‌ தான வெரி வந்தான்‌ என்றால்‌ 
வெளிவம்‌ததே ஆச்சர்யம்‌, கான்‌. ஆனால்‌ இதைப்‌ பற்றிப்‌ 
பிரத்தியேகமாகச்‌ சொல்ல வேண்டிய சந்தர்ப்பங்கள்‌ 


உண்டு. 


முகத்தில்‌ கோடுகள்‌ ஏராளமாக விழுக்‌ துவிட்டன. 
அவன்‌ தலை மயிர்‌ நரைத்துவிட்டது. ஆனால்‌ மற்றபடி 


128 


அவனுக்குக்‌ இழடு தட்டவில்லை. அவன்‌ அனுபவங்களையும்‌ 
மீறி அவன்‌ திடம்‌ நின்றது. சித்ரெமே முழு பலத்தையும்‌ 
பெற்று அவன்‌ பழைய மாதிரியே யாகிவிட்டான்‌. 
சுரங்கங்களை விட்டு _அவன்‌ வெளியே வந்தபோது 
கடைப்பிணமாக த்தான்‌ இருந்தான்‌. அவன்‌ உடல்‌ மெலிந்து 
கண்கள்‌ பஞ்சடைந்து ஆழ்ந்து போய்விட்டன. அவன்‌ 
கண்கள்‌ ஒளிபெற்றபோது அவை முன்னினும்‌ நிம்மதி 
யற்றவையாட விட்டன. வெறுப்பு அவன்‌ கண்களுக்கு 
அலா தியான ஒரு ஒளி தந்தது-- அது அவன்‌ தாயாரிடம்‌ 
இருந்து வந்த வெறுப்பு. கண்ணுக்குக்‌ ீழிருந்த அந்த 
வடு ஈடுவில்‌ மறைக்திருந்தது. இப்போது இன்னும்‌ 
சிவப்பாசுத்‌ தெரிக்க து. 


மிகவும்‌ இடமான சரக்கு இல்லாவிட்டால்‌ அவன்‌ 
வாழ்க்கை அனுபவங்களை மீறி .அவன்‌ உயிர்‌ வாழ்க்ேேத 
யிருக்க முடியாது, இம்தசசரக்ன்‌ இடத்துக்கு அவன்‌ 
எலியாஹுவுக்கும்‌ அந்த மோவபைட்‌ ஸ்திரீக்கும்‌ ஈன்றி 
செதுத,தக்‌ கடமைப்பட்டவன்‌. இருவரும்‌ அவனை வெறுத்‌ 
தவர்கள்‌, நேசிக்கவில்லை என்பது உண்மைதான்‌ 
என்றாலும்‌ அவன்‌ அவர்களுக்குப்‌ பெரிதும்‌ கடமைப்‌ 
பட்டவன்‌ தான்‌. அவர்கள்‌ ஒருவரை ஒருவர்‌ நே௫த்தது 
மில்லை. காதல்‌ என்பதன்‌ அர்த்தமே அவ்வளவுதான்‌. 
வெறுப்பு மிகுந்தவர்கள்‌ தழுவலையோ, அதற்குத்‌ கான்‌ 
கடமைப்பட்டிரும்‌ ததையே அவன்‌ அறியமாட்டான்‌. 


அவன்‌ வந்தடைந்து வீடு.பெரியது. அதில்‌ பல 
அடிமைகள்‌ இருந்தார்கள்‌, அவர்களில்‌ ஒருவன்‌ நெட்‌ 
டையன--மெலிக்‌ தவன்‌--ஒரு ஆர்மீனியன்‌. அவன்‌ பெயர்‌ 
ஸஹாக்‌. அவன்‌ இருக்க உயாத்தில்‌ அவனால்‌ கூனாமல்‌ 


199 


நடக்க முடியாது. பெரிய விழிகள்‌ அவன்‌ மூகத்தில்‌ 
பிதுங்கிக்‌ கொண்டிருந்தன. அவன்‌ சேோோற்றத்‌ இலேயே 
ஒரு பிரகாசம்‌ இருந்தது. அதிக நீளமில்லாத வெள்ளைக்‌ 
அலை மயிரும்‌, எரிக்துவிட்டது போன்ற அவன முகமும்‌ 
அவனைப்‌ பார்‌ த்தால்‌ கிழவன்‌ என்று எண்ணச்‌ செய்தன. 
ஆனால்‌ அவனுக்கு நாற்பது நாற்பத்தைக்து வயதுதான்‌ 
ஆூயிருக்‌ தது. அவனும்‌ சுரங்கங்களில்‌ வேலை செய்தவன்‌ 
தான்‌. சுரங்கத்தில்‌ பாராபாஸும்‌ அவனும்‌ சேர்ந்து பல 
வருஷங்கள்‌ வேலை செய்தவர்கள்‌. இருவரும்‌ சேர்ந்தே 
வெளியே வந்தார்கள்‌. ஆனால்‌ அவன பாரபாஸைப்‌ 
போலத்‌ தன்‌ தடத்தை மீண்டும்‌ பெறவில்லை. எப்போதும்‌ 
போலவே நம்பமுடியா தபடி. மெலிந்து, வெள்ளைத்‌ தலையும்‌ 
கானலுமாகக்‌ காக்ஷி யளி,க்‌ கான்‌ அவன்‌. பாரபாஸைவிட 
அவன்‌ அதிகத்‌ துயரத்தை அனுபவிதிதவன்‌ போலத்‌ 
தோன்றியது. அதுவும்‌ உண்மை என்றுதான்‌ சொல்ல 
வேண்டும்‌. 


உயிருடன்‌ சுரங்கத்தில்‌ அடிமை வேலை செய்‌ திருக்‌ த 
யாரும்‌ சாதாரணமாக தப்ப முடியாது. இப்படி இவர்கள்‌ 
இருவரும்‌ தப்பிவந்தது எப்படி என்று மற்ற அடிமைகளால்‌ 
அறிந்து கொள்ள முடியவில்லை. அமிர்து கொள்ள 
அவர்கள்‌ அவல்‌ கொண்டார்கள்‌ என்பது உண்மைதான்‌. 
அவர்கள்‌ வாயைக்‌ கிண்டி அறிந்துகொள்ளக்‌ கூடியது 
ஒன்றுமில்லை. பாரபாஸும்‌ ஸஹாக்கும்‌ அதிகமாகப்‌ 
பேசுகிறவர்கள்‌ அல்ல, தங்களுடைய பழைய காலத்தைப்‌ 
பற்றி அவர்கள்‌ மெளனம்‌ சாதித்தார்கள்‌. தங்களுக்‌ 
இடையில்கூட அவர்கள்‌ அதிகமாகப்‌ பேசுவ தில்லை. 
ஆனால்‌ அவர்கள்‌ இருவரும்‌ சேர்ந்தே. கான்‌ காணப்படு 
வார்கள்‌. அதுவே விசித்திரம்‌ தான்‌. சாப்பிடும்போ தும்‌: 


140 


படுத்துறங்கும்‌ போதும்‌ அவர்கள்‌ இருவரும்‌ சேர்ந்த 
தான்‌ இருந்தார்கள்‌. ஏன்‌ என்றால்‌ அவர்கள்‌ 
சுரங்கத்தில்‌ ஒரே சங்கிலியால்‌ பிணைக்கப்பட்டு சோக்‌ 
இருக்‌ தவர்கள்‌. இப்போது சங்கலி இல்லாவிட்டாலும்‌ 
கூட அவர்கள்‌ சேர்ந்தே கான இருக்தார்கள்‌. 


ஓரே கப்பலில்‌ தான்‌ அவர்கள்‌ சுரங்கத்தில்‌ அடிமை 
வேலை செய்ய வந்து சேர்க தவர்கள்‌. சுரங்க தஇல்‌ இறங்கும்‌ 
போகதே அவர்கள்‌ சங்கிலியால்‌ பிணைக்கப்பட்டுவிட்டார்கள்‌. 
இருவர்‌ இருவராகச சேர்த்துப்‌ பிணை த்துத்தான்‌ வேலைக்கு 
விடுவார்கள்‌ - அ தன்படித்தான்‌ 


அவர்கள்‌ இருவரும்‌ 
பிணைக்கப்பட்டார்கள்‌. 


சுரங்கத்தில்‌ அவர்களிருவரும்‌ 
சேர்ந்‌ த வேலை செய்கார்கள்‌. அவர்களிருவரும்‌ விரும்பி 
னாலும்கூடப்‌ பிரிந்து இருக்க முடியா து. ஒருவரை ஒருவர்‌ 
எவ்வளவு வெறுக்கத்‌ தொடங்கினாலும்‌ அவர்கள்‌ பிரிய 
முடியாது, ஒருவரை ஒருவர்‌ நன்றாகக்‌ தெரிந்து கொள்ள 
அவர்களுக்குசக்‌ தர்ப்பங்கள்‌ இருக்‌ தன. நரகத்தில்‌ சேர்ந்து 
வசித்‌,த ஒரேகாரண த இனால்‌ ஒருவர்‌ மேல்‌ ஒருவர்‌ விழுந்து 
பிடுங்கிக்‌ கொள்ளவும்‌ செய்‌ தார்கள்‌. 


ஆனால்‌ என்ன சொன்னாலும்‌ அவர்கள்‌ இருவரும 
ஒருவருக்கொருவர்‌ மிகவும்பொரு த்‌. தமானவர்கள்‌. அடிமைத்‌ 
தனத்தை சகித்துக்கொண்டுபோக ஒருவருக்கொருவர்‌ 
உதவி செய்து கொண்டார்கள்‌. ஏதோ கொஞ்சம்‌ கொஞ்சம்‌ 
தங்களுக்குள்‌ 3பசிக்கொண்டு பழகவும்‌ செய்தார்கள்‌, 
பாரபாஸ்‌ எப்போதுமே அதிகமாகப்‌ பேசா தவன்‌. மற்றவன்‌ 
தான பேசினான்‌. அதைக்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்தான்‌ 
பாரபாஸ்‌, முடிவில்‌ தங்களைப்‌ பற்றிப்‌ பேசிக்கொள்ளனில்லை 
அவர்கள்‌, இருவரும்‌ மறைத்து வைத்துக்கொள்ள 


141 


வேண்டிய ரகசியங்கள்‌ பல இரும்‌ தமா திரித தான்‌ இருக்கது. 
கொஞ்ச நாள்‌ கழித்து ரசரியங்‌ கணையும்‌ மனம்‌ விட்டுச்‌ 
சொல்லுற அளவுக்கு வந்துவிட்டான்‌ ஸஹாக்‌. தான்‌ 
ிப்ருக்காரன்‌ என்றும்‌, பிறந்தது ஜெரூஸலம்‌ எனும்‌ 
நகரில்‌ என்றும்‌ ஒருதடவை பாரபாஸ்‌ சொன்னான்‌. 
அதற்குமேல்‌ ஸஹாஞுச்கு அளவு டந்த ஆர்வம்‌ பிறந்து 
விட்டது. ஒவ்வொன்றாகக்‌ கேள்விகள்‌ கேட்க ஆரம்பித்து 
விட்டான்‌. அவன்‌ அங்கு போன இல்லையே குவிர, நகரைப்‌ 
பற்றி எல்லா விஷயங்களையும்‌ அவன்‌ நன்கு அறிக்‌ 
இருக்தான்‌. அங்கு வாழ்ந்து அதிசயங்கள்‌ பல விளைவித்து 
இருக்‌,ச ஒரு தீர்க்க தரிசியைப்‌ பற்றி அவனுக்கு ஏதாவது 
தெரியுமா எனறு கேட்டான்‌. ஸஹாக்‌, அந்த 
குருகா.தனிடம்‌ பலர்‌ நம்பிக்கை வைத்‌இருந்தார்களே 
என்றான்‌. யாரைப்பற்றிக்‌ கேட்கிறான்‌. அவன்‌ என்று 
பாரபாஸாக்குதி தெரிந்து விட்டது. தா னும்‌ அவரைப்‌ 
பற்றிக்‌ கேள்‌ விப பட்டதுண்டு என்றான்‌. அவரைப்‌ பற்றி 
அறிய துடியா ரத்‌ துடித்தான்‌ ஸஹாக்‌, முதலில்‌ எதுவும்‌ 
தீர்மானமான தாகச்‌ சொல்லாமல்‌ தட்டிக்‌ கழித்தான்‌ 
பாரபாஸ்‌, பார்த்ததுண்டா அவரை என்று சக அடிமை 
விசாரித்ததற்கு, உண்டு என்று சுருக்கமாகப்‌ 
பதிலளித்தான்‌. நிஜமாகவே பார்த்தானு அவன்‌ என்று 
மீண்டும்‌ மீண்டும்‌ கேட்டான்‌ ஸஹாக., அரைமன,தீஇடன்‌ 
ஒவ்வொரு தடவையும்‌ ' உண்டு உண்டு' என்று 
பதஇிலளிக்தான, 


கைக்கோடறியைத்‌ தாழ்த்தினிட்டு யோசனையில்‌ 
ஆம்ச் கான்‌ ஸஹாச்‌. சால்லைம்‌ மாறிவிட்டது போல 
இருந்தது அவனுக்கு--மிகவும்‌ அம்புதமான அனுபவம்‌ 
அது என்று தான்‌ எண்ணினான்‌. கடவுளின்‌ மகனையே, 


142 


கடவுளையே, நேரில்‌ கண்ணால்‌ பார்‌,த.த ஒருவனுடன்‌ அவன்‌ 


சங்கிலியால்‌ பிணைக்கப்‌ பட்டிருந்தான்‌! என்ன அ இிர்ஷ்டம்‌ 
அது / 


இப்படிச்‌ சிந்தனையிலாழ்க்‌ இருந்த அவனை அடிமை 
ஒட்டியின்‌ சாட்டை. விழித்தெழச செய்தது. அடி மேலே 
விழாமல்‌ உடம்பை வளைத்துக்‌ கொண்டு மீண்டும்‌ தன்‌ 
வேலையைச்‌ செய்வதில்‌ ஈடுபட்டான்‌ ஸஹாக்‌. அடிமை 


ஓட்டி சாட்டையை விசிறுவதை நிறுத்திய பிறகு அவன்‌ 
உடலிலிருந்து 


ரத்தம சொட்டியது... அவன்‌ 
நடுங்கியது. 


உடல்‌ 
அவனால்‌ பேச முடியவில்லை, சிறிது நேரம்‌ 
கழித்துத்தான்‌ பேச முடிந்தது. பேச முடிந்த வுடனேயே 
குருமா தனைப்பற்றி மேலும்‌ சொல்லமாட்டியா என்று பார 
பாஸைக்‌ கேட்டான்‌ அவன்‌. எங்கு பார்த்தான்‌ அவரை 
அவன்‌ ! கோயிலிலா, தெருவிலா, மண்டபத்திலா ? 
உபதேசம்‌ செய்யும்போ தா? எப்போது எங்கே பார்த்தான்‌! 
முதலில்‌ பாரபாஸ்‌ சொல்ல மறுத்தான்‌. கடைசியில்‌ மன 
மில்லாமலே கொல்கோ தாவில்‌ பார்த்தேன்‌ என்றான்‌. 


** கொல்கோதாவா ? அப்படியென்றால்‌... ....?”' 


சிலுவையில்‌ குற்றவாளிகளை அறைந்து கொல்லும்‌ 
குன்று அது என்று பாரபாஸ்‌ பதிலளித்தான்‌. 


ஸஹாக மெளனமாக இருந்தான்‌, கண்களைக்‌ தாழ்த்‌ 
இக்‌ கொண்டான்‌. பிறகு அமைதியாக * அப்போதா 
பார்த்தாய்‌ 8?" என்றான்‌. 


முதல்‌ தடவை சிலுவையில்‌ அறையப்‌ பட்டவரைப்‌ 
பற்றி அவர்கள்‌ பேசியபோது பேசியது இவ்வளவுதான்‌. 
அதற்குப்‌ பிறகு அவர்கள்‌ அவரைப்பற்றி நிறையவே பேச 
இருந்தார்கள்‌ , 


143 


அவரைப்பற்றிப்‌ பேசுவதை ஸஹாக்‌ மிகவும்‌ விரும்பி 
னான்‌. அவர்‌ சொன்ன உபதேசங்கள்‌, இழைத்த அதிக 
யங்கள்‌_—இவைபற்றி அவன்‌ மீண்டும்‌ மீண்டும பேச 
விரும்பினான்‌. அவர்‌ சிலுவையில்‌ உயிர்‌ நீத்தது 
அவனுக்குத்‌ தெரியும்‌--ஆனால்‌ அவர்‌ வாழ்க்கையில்‌ 
வேறு விஷயங்களைப்‌ பற்றியே பேச விரும்பினான்‌. ட 

கொல்கோதா...... கொல்கோதா...... பேரே புதுசாக 
விசித்திரமாக, படிக்கப்‌ படாதுதாக இருந்தே 7 
சிலுவையில்‌ குருகாதன இறக்‌ சதைப்‌ பற்றி அவன்‌ பல 
தடவைகள்‌ கேள்விப்பட்டிருக்தான்‌. அர்த சமயம்‌ நடந்த 
அ இசயங்களைப்‌ பற்றியும்‌ அவன கேளவிப்‌ பட்டிருக் கான்‌. 
கோயிலில்‌ இரை இழிக்‌ தைத பாரபாஸ்‌ பார்து தானா என்று 
கேட்டான்‌ அவன்‌?!” பிளவுபட்ட கற்பாறையைப்பார்‌ த தானா 
அவன்‌ ? 


15 


“ஆம்‌. என்றான பாமபாஸ்‌. 

“ அவர்‌ செத்தபோது உலகமே ஒரே இருட்டாக 
இருட்டிற்றாமே !"' 

ஆம்‌. அதை பாரபாஸ்‌ தன்‌ கண்களாலேயே 
கண்டான்‌. உண்மைதான்‌. இருட்டியது உண்மையே ! 

இதைக்‌ கேட்ட ஸஹாக்‌ ஆன்‌ தத்தில்‌ அழுக்‌.இனான்‌. 
அப்படியும்‌ கொல்கோதா என்கிற பெயரைக்‌ கேட்கவே 
அவனுக்கு அருவறுப்பாக,த்தான்‌ இருந்துது, வெடித்த 
பாறையையும்‌, கிழிந்த இரையையும்‌ அவன்‌ கண்முன்‌ 
இருப்பதுபோல அவன்‌ உணர்ந்தான்‌. சிலுவையில்‌ 
உயிர்‌ த்துக்‌ கொண்டிருந்‌ த தீர்க்க தரிசியை அவன்‌ கண்‌ 
முன்‌ கண்டதுபோல்‌ இருந்தது. பலியானவர்‌ அவர்‌. 
உலகம்‌ உய்ய அவர்‌ பலியாக வேண்டியதாக இருந்த த. 


144 


உலகில்‌ இன்பம்‌ தோன்ற அவர்‌ துன்பமுற வேண்டியதாக 
இருக்கது. நம்மைக்‌ காப்பாற்ற இறந்தவர்‌ அவர்‌. இதைப்‌ 
புரிக்துகொள்வது ரெமமாகத்தான்‌ இருந்தது என்றாலும்‌ 
உண்மை அதுதான்‌. பெருமையுடன்‌ அவர்‌ சொர்க்கத்தில்‌ 
ஆட்? செலுத்துவார்‌. அதைப்பற்றிச்‌ சிந்தித்து ஆனந்‌ 
இக்கவே ஸஹாக்‌ விரும்பினான்‌. தன்னுடன்‌ பிணைக்கப்‌ 
பட்டிருக்க பாரபாஸ்‌ கொல்கோ தாவில்‌, சிலுவையில்‌ 
அவரைக்‌ காணால்‌ வேறு சந்தர்ப்பத்தில்‌ கண்டிருக்கக்‌ 
கூடாதா என்று எண்ணினான்‌ அவன்‌. அங்கு எதற்காக 
அவன்‌ போனை. 

பாரபாஸிடம்‌ அவன்‌ சொன்னான்‌. அக்கு சந்தர்ப்‌ 
பத்தில்‌ அவரை நீ பார்க்க ்க்துதே ! அது விசித்திரம்‌ 
அல்லவா ? எதற்காக அங்கு போனாய்‌ நீ?" 


இதற்கு பாரபாஸ்‌ பதில்‌ எதுவும்‌ சொல்லவில்லை. 


வேறு சந்தர்ப்பத்தில்‌ அவரைப்‌ பார்த்ததில்லையா 
என்று விசாரித்தான்‌ அவன்‌. உடனே பதில்‌ தரவில்லை 
பாரபாஸ்‌. பிறகு நீஇப தியின்‌ முன்னிலையில்‌ அவர்‌ குற்றம்‌ 
சாட்டப்பட்டுத்‌ தண்டனை விஇக்கப்படும்போதும்‌ தான்‌ 
உடனிருக்க காகச்‌ சொன்னான்‌. அம்கச்‌ சந்தர்ப்பத்தில்‌ 
அவர்‌ தலையைச்சுற்றி ஒரு அசாதாரணமான ஒளி வீசிற்று 


என்றும்‌ சொன்னான்‌. இந்த ஒளியைப்பற்றிக்‌ கேள்விப்‌ 


பட்ட ஸ ஹாக்‌ எவ்வளவு ஆனம்‌ தப்பட்டான்‌ என்று 


கண்டதும்‌ ; தான்‌ சிறை இருட்டிலிருந்து அப்போதுதான்‌ 
வெளியே வந்திருக்‌ ததால்‌ தான்‌ ௮க்‌.த ஒளி தன்‌ கண்ணில்‌ 
பட்டது எனறு சொல்லவில்லை அவன்‌. சூரிய வெளிச்‌ 
சத்தில்‌ ஏற்பட்ட ஒரு ஒளி மயக்கம்‌ அது என்று அவன்‌ 
சொல்லவில்லை. எதுற்காக அதைச்‌ சொல்லவேண்டும்‌ ? 


145 


யாருக்கு அதைத்‌ தெரிக்துகொள்வ இல்‌ இப்போது என்ன 
உத்ஸாகம்‌ இருக்கமுடியும்‌? அந்தக அதிசயத்கைப்பற்றி 
பாரபாஸ்‌ உண்மையைச்‌ சொல்லாததால்‌ ஸஹாக்‌ 
ஆனந்தத்துடன்‌ திரும்பத்‌ இரும்ப விசாரித்தான்‌. அவன்‌ 
முகத்தில்‌ இன்பம்‌ ஒளிவிட்டது--அவன்‌ சந்தோஷம்‌ பார 
பாஸையும்‌ பற்றிக்கொண்ட மாதிரி இருக்கது. எப்போது 
ஸ ஹாக்‌ கேட்பினும்‌, இதைத்‌ திருப்பித்‌ திருப்பிச்‌ 
சொன்னான்‌ பாரபாஸ்‌. எப்பவோ நடந்த இந்த விஷயம்‌ 
இப்போது தன்‌ கண்‌ எதிரில்‌ கடப்பதுபோல்‌ இருந்தது 


பாரபாஸாக்கு. 


சிறிது காலம்‌ கழித்து, இழக்‌,த குறுகா தர்‌ பிழைத்துக்‌ 
கல்லறையிலிருந்து வெளிவந்த அ.திசயத்தையும்‌ தான 
கண்ணாரக்‌ கண்ட காகச்‌ சொன்னான்‌ பாரபாஸ்‌, அவரையே 
பார்க்கவில்லை அவன்‌ யாரும்‌ அதைப்‌ பார்க்கவில்லை. 
ஆனால்‌ வானத்திலிருந்து ஒரு தேவதை வந்து, வேல்‌ 
முனையால்‌ கல்லறைக்‌ கல்லைப்‌ புசட்டிப்போட்டைக்‌ 
கண்டான்‌ அவன்‌. இபோல அவள்‌ போர்வை அந்தத்‌ 
$கவதையின்‌ பின்னால்‌ தகதகத்தது. பிறகு பார்க்கும்‌, 
போது கல்லறை காலியாக இருக்குது... 


ஸஹாக்‌ ஆச்சர்யத்துடன்‌ மெளனமாகக்‌ கேட்டுக்‌ 
கொண்டிருந்தான்‌... இதுவும்‌ நிஜமா ? சாத்தியமா ? இது 
நடப்பதை இந்த அடிமை தன கண்களால்‌ கண்டானா ? 
அதிசயங்களில்‌ மிகவும்‌ புனிதமானது கடந்தபோது இவன்‌ 
உடன்‌ இருந்தானா? யார்‌ இவன்‌ 1 கடவுளின்‌ மகனை 
இவ்வளவு நெருங்கிவர்‌த ஒருவனுடன்‌ தன்னைப்‌ பிணைத்‌ 
இருக்‌ தார்களே--அ௮வன்‌ பாக்யெசா லிதான்‌ ! 

34 


146 


தான்‌ கேள்விப்பட்டதை எண்ணி எண்ணி அவன்‌ 
பரமானந்த த்‌.தஇில்‌ ஆழ்ம்‌ தான்‌. தன்னுடைய ரகசியத்தை 
மற்றவனுக்குச்‌ சொல்லவேண்டும்‌ என்றும்‌ அதை இனியும்‌ 
மழைத்துவைக்கக்கூடாது என்றும்‌ எண்ணினான்‌ ஸஹாக்‌. 
யாரும்‌ அருகில்‌ இல்லையே என்று பார்த்துவிட்டு, பார 
பாஸிடம்‌ காட்டுவதற்குத்‌ தன்னிடம்‌ ஒரு இரசியம்‌ இருக்‌ 
கிறது என்றான்‌. பாறைமேல்‌ கொளுத்திவைக்கப்டட்‌ 
டிருகத எண்ணெய்‌ விளக்கண்டை அவனை அழைத்துப்‌ 
போய்‌, தன கழுத்தில்‌ கட்டியிருந்த அடிமைத்‌ தாலியைக்‌ 
காட்டினை, எல்லா அடிமைகளும இக்தமாதிரி ஒரு தாலி 
அணிக்‌ தரும்‌ தார்கள்‌. தாலியில்‌ அவர்களுடைய யசமானர்‌ 
களின்‌ சனெனம்‌ பொறிக்கப்பட்டிருக்கும்‌, சுரங்கத்தில்‌ 
வேலை செய்யும்‌ அடிமைகளின்‌ தாலிகளில்‌, ரோம ராஜ்‌ 
யத்தின செனம பொறிக்கப்பட்டிருக்கும, ஸஹாக்கின்‌ 
தாலியின பின்பக்கத்தில்‌ வித்‌திரமான கோடுகள்‌ 
வரையப்பட்டிருக்‌ தன. அவர்களிருவருக்கும்‌ அந்த அஇசய 
மான எழுத்தை வாசிக்கத்‌ தெரியா து. ஆனால்‌ அதுதான்‌. 
சிலுவையில்‌ இறந்த குருகாதரின்‌ பெயர்‌ என்று பாரபா 
ஸுக்கு ஸஹாக விவரித்துச்‌ சொன்னான்‌, மகீதிசம்போன்‌ ற 
ஒரு ஆழ்ந்த அர்த்தமுள்ள அந்தக்‌ கோடுகளை ஆச்சரியத்‌ 
துடன பார்த்தான்‌ பாரபாஸ்‌. தான்‌ அந்த தீர்க்க தரிசியின்‌ 
அடிமை, கடவுளின்‌ அடிமை என்பதன்‌ சின்னமாக அந்த 
எழுத்துக்கள்‌ அவன்‌ தாலியில்‌ பொறிக்கப்பட்டிருர்‌ தன 
என்றான்‌ ஸஹாக்‌. பாரபாஸை அதைத்‌ தொட்டுப்பார்க்க 
அனுமஇத்தான்‌ அவன்‌. அதைத்‌ தன்‌ கையில்‌ பிடித்துப்‌ 
பார்‌ தீதுக்‌ ண்டு வெகுநேரம்‌ நின்றான்‌ பாரபாஸ்‌ 


, அடிமை ஓட்டி வருகிறானே என்று ஒரு விநாடி, 
அவர்கள்‌ பயக்‌ தார்கள்‌. ஆனால்‌ அவன்வரவில்லை, மீண்டும்‌ 


147 


மீண்டும்‌ அந்தத்‌ தாலியைப்‌ புரட்டிப்‌ பார்த்துக்‌ கொண்டு 
இருவரும்‌ கின்றார்கள்‌. ஒரு கிரேக்க அடிமை எழுஇனான்‌ 
அம்த மந்திர எழுத்துக்களை என்றான்‌ ஸஹாச்‌, அவன்‌ 
ஒரு கிறிஸ்‌ தவன்‌. இர்க்கதரிசியைப்‌ பற்றியும்‌ அவர்‌ 
அவர்‌ ராஜ்யம்‌ சீக்கிரமே வரப்‌ போகிறது எனறும்‌ 
ஸஹாக்கு£குச்‌ சொன்னவன்‌ அந்த கிரேக்க அடிமைதான்‌, 
ஸஹாக்கை நம்பவைத்தது அவன்தான்‌. உருக்குத்‌ 
தொழிற்சாலையில்‌ அவன்‌ அவனைச்‌ சந்தித்து விஷயத்தை 
அறிந்து கொண்டான்‌. அங்கே எந்த அடிமையும்‌ ஒரு 
வருஷத்துக்கு மேல்‌ தாளுவது சாகுஇயமில்லை, அர்த 
இரேக்க அடிமை ஒரு வருஷம்கூட அங்கு தாக்குப்‌ 
பிடிக்க முடியவில்லை. ஆனால்‌ சாகும்‌ போது “என்‌ 
பிரபுவே! என்னைக்‌ கைவிட்டு விடாதே!" என்று சொல்லிக்‌ 
கொண்டே செத்தான்‌ அவன்‌. காலை வெட்டி சங்லியை 
அகற்றிவிட்டு, அவளையும்‌ அடுப்பில்‌ போட்டு எரித்து 
விட்டார்கள்‌ வழக்கப்படி ஸஹாக்கும்‌ அப்படியே தான 
தன்‌ வாழ்காளும்‌ முடியும எனறு எண்ணியிருக்‌ சான்‌. 
ஆனால்‌ சில நாட்களுக்குள்ளாகவே அவன்‌ இங்கு 
சுரங்கத்து வேலைக்கு மாற்றப்பட்டு விட்டான்‌. 


ஸஹாக்கும்‌ கிறிஸ்‌ தவன்‌ தான்‌; அவனும்‌ கடவுளின்‌ 
அடிமைதான்‌. இதை ஸஹ க்‌  பராபாஸாககுத 
தெரிவித்தான. அசையாத கண்களுடன்‌ பாரபாஸைப்‌ 
பார்த்துக்‌ கொண்டே சொன்னான்‌. ஸஹாக இதை 


்‌ யெல்லாம்‌. 


இதற்குப்‌ பிறகு பல நாட்கள்‌ பாரபாஸ்‌ அதிகம்‌ 
பேசாமல்‌ அமைதியாக இருந்தான்‌. பிறகு ௮க்த மந்திர 
வார்த்தையைத்‌ தன தாலியிலும்‌ எழுத முடியுமா என்று 


ஸஹாக்கை பார்பாஸ்‌ கேட்டான்‌. 


148 


இது பற்றி ஸஹாக்குக்கு அளவுகடக்த தருப்‌திதான. 
முடியுமா. பார்க்கலாம்‌ எனறான்‌. எழுத அவனுக்குதீ 
தெரியாது-- ஆனால்‌ தன்‌ தாலியிலிருக்தைத அப்படியே 
பாரபாஸின்‌ தாலியிலும்‌ செதுக்கிவிட முடியாதா என்ன ? 


. சமயம்‌ வாய்க்கும்‌ வரை காத்இருக்கனர்‌. அடிமை 
ஓட்டி போன பிற்பாடு கூரான ஒரு கல்லை எடுத்து 
பாரபாஸின்‌ தாலியில்‌ தனக்குத்‌ தெரிந்த வரையில்‌ 
செ.துக்கனான்‌ ஸஹாக-—எண்ணெய விளக்கின்‌ ஒளியில்‌, 
அனுபவமில்லாத ஸஹாக்‌ அந்தக்‌ காரியத்தை செய்யத்‌ 
திகைத்தான்‌ இணறினான்‌. ஆனால்‌ மிகவும்‌ சிரமப்பட்டு 
முடிந்த வரையில்‌ கன்‌ தாலியிலிருக்க மாதிரியே 
செதுக்கினான்‌. பாதிப்பா தியில்‌, யாராவது வருகிறார்களா 
என்றுகிறுத்தி நிறுத்தி வேறு இதைச்‌ செய்ய வேண்டிய 
தாக இருந்தது. முடிந்த பிறகு இரண்டு வார்த்தைகளும்‌ 
ஒரே மாதிரியாகத்தான்‌ இருப்பதாக இருவருக்கும்‌ 
தோன்றின. புரியாத அந்த எழுத்துக்களின்‌ அர்த்தம்‌ 
மட்டும்‌ அவர்களுக்குத்‌ தெரிக்தது--ஏலுவையில்‌ உயிர்‌ 
இழந்த கடவுளின்‌ மகனின்‌ பெயர்‌ அது. அவர்கள்‌ 
இருவரும்‌ இப்போது அவர்‌ அடிமைகள்‌, இடீரென்று 
இருவரும்‌ ஒரே சமயத்தில்‌ மண்டியிட்டுப்‌ பிரார்த்‌ தனை 
செய்தனர்‌-பிரபு, காப்பாற்ற வந்த குருமா தரை நினைத்துப்‌ 
பிரார்தீதனை செலுகதினார்கள்‌ இருவரும்‌. 


சற்று தூரத்திலிருந்து அடிமை ஒட்டி அவர்களிரு 
வரையும்‌ கவனித்துவிட்டால.. அவர்கள்‌ விளக்கண்டை 
இருக்தார்கள்‌ -- எதையும்‌ கவனிக்காமல்‌ சங்கள்‌ 
பிரார்‌,த்‌கனையில்‌ முழுகியிருக்‌ தார்கள்‌. ஓடிவந்து அடிமை 
ஓட்டி அவர்களை சாட்டையால்‌ வீறு விறு என்று வீறி 


149 


விட்டான்‌. அசை உயிர்‌ போனமாதிரித்தான்‌. அடிமை 
ஓட்டி போன பிறகு, வலி தாங்காமல்‌ ஸஹாக்‌ தரையில்‌ 
சாய்ந்து விட்டான்‌. ஆனால்‌ உடனேயே அடிமை ஓட்டி 
திரும்பிவந்து மீண்டும்‌ சவுக்கால்‌ அவனை அடிகுது 
எழுந்‌ இருக்கச்‌ செய்தான்‌. ஒருவரை ஒருவர்‌ தாங்கிக்‌ 
கொண்டு இருவரும்‌ மீண்டும்‌ வேலையைத்‌ துவக்கினார்கள்‌. 


நிலுவையில்‌ இறந்தவருக்காக பாரபாஸ்‌ துயரம்‌ 
அடைந்து தண்டிக்கப்‌ பட்டது இது கான்‌ முதல்‌ தடவை, 
தனக்குப்‌ பதிலாக சிலுவையில்‌ இறக்து, மார்பில்‌ மயிர்‌ 
இல்லாத, வெளுத்து மெலிக்த தேகத்தினனாகிய அகத 
ஞானிக்காக பாரபாஸ்‌ அடி பட்டது அதுதான்‌ முதல்‌ 
தடவை, 


இப்படியாக வருஷங்கள்‌ சென்றன. ஒவ்வொன்றாக 
காட்கள்‌ கழிந்தன. ஒரு நாளுக்கும்‌ மறு நாளுக்கும்‌ அதக 
வித்தியாசமில்லாமலேதான்‌ சென்று கொண்டிருக்கது 
அவர்களைப்‌ பற்றிய வரையிலும்‌. அலுப்பு வக்து தூங்க 
அனுமதிக்கப்படும்போ துதான்‌ இரவு வந்துவிட்டது என்று 
அவர்கள்‌ உணர்ந்தார்கள்‌. சுரங்கத்துக்கு வெளியே 
போய்‌ சூரிய ஒளியைக்காண அவர்களுக்கு அனுமதி 
இடையாது. ரத்தம்‌ செத்த கிழல்கள்போல, செ,க்‌தவர்கள்‌ 
உலகிலே, அவர்கள்‌ நாளுக்குப்‌ பின்‌ காள்‌, வருஷத்துக்குப்‌ 
பின்‌ வருஷம்‌ இடைவிடாது வேலை செய்தார்கள்‌, பாதி 
இருட்டு த்‌. தான்‌ என்றும்‌ எப்போதும்‌ அங்கு, விளக்குகள்‌ 
தந்த மங்யெ வெளிச்சத்திலே கான்‌ அவர்கள்‌ பொழுது 
கழிந்து கொண்டிரும்தது. கணப்பு விறகுகள்‌ சில சமயம்‌ 
பிரகாசமாக எரியும்‌, சுரங்க வாயிலில்‌ தெரிகிற சூரிய 
வெளிச்சம்‌ சில சமயம்‌ அவர்கள்‌ கண்களில்‌ படலாம்‌ 


150 


வானம்‌ போல ஏகோ ஒன்று தெரிவதை எப்போதாவது 
பார்க்கலாம்‌. பூமியோ, முத்தி அவர்கள்‌ அழிக்க 
உலகமோ, அவர்களைப்‌ பற்றிய வரையில்‌ இல்லை என்று 
தான்‌ சொல்லவேண்டும்‌. உணவு, உறக்கம்‌, உழைப்பு 
எல்லாம்‌ பூமிக்கடியில்‌ சுரங்க ததுக்குள்‌ தான்‌. 


ஸஹாக்குக்கு இது .பெரிய துயரம்தான்‌. பாரபாஸ்‌ 
இப்போதெல்லாம்‌ அவனுடன்‌ பிரசார்‌ த. தனை செய்வ இல்லை. 
தீர்க்கதரிசியின்‌ பெயரைத்‌ தாலியில்‌ பொறித்த பின்‌ 
இரண்டொருதரம்‌ அவனும்‌ பிரார்த்தனை செய்தான்‌, 
அதற்குப்‌ பிறகு பிரார்த்தனை செய்வகை அவன்‌ கிறுக்தி 
விட்டான்‌. புரிந்து கொள்ள முடியாதபடி, பேச்சைக்‌ 
குறைத்துக்‌ கொண்டு தனிமை நாட ஆரம்பிகீதுவிட்டான்‌ 
அவன்‌. அது ஸஹாக்குக்குப்‌ புரியவேயில்லை. ஆனால்‌ 
ஸஹாச்‌ பிரார்த்தனை செய்வதை கிறுத்தவேயில்லை. 
அந்த மாதிரி சமயங்களில்‌ பாரபாஸ்‌ தன்‌ முகத்தைத்‌ 
இருப்பிக்கொள்வான்‌--ஸ.ஹாக்‌ பிரார்்‌திகனை செய்வதைப்‌ 
பார்க்கக்கூட மனமில்லா தவன்‌ மாதிரி. ஆனால்‌ ஸஹாக்‌ 
பிரார்த்தனை செய்வதை யாரும்‌ கண்டு கொள்ளாதபடி 
அவன்‌ மறைத்துக்கொண்டு நிற்பான்‌. அவன பிரார்த்‌. தனை 
செய்வதற்கு உதவ பாரபாஸ்‌ தயாராக இருக்‌ தான்‌. ஆனால்‌ 
அவனே பிரார்‌ ததனை செய்ய விரும்பவில்லை, 


ஏன்‌ ? ஸஹாக்குக்குத்‌ தெரியாது. அது புதிர்‌ தான்‌. 
பாரபாஸே இப்போது அவனுக்கு ஒரு புதிராகத்தான்‌ 
ஆகிக்கொண்டிருக்தான்‌. அவனை த்‌ தனக்கு நன்கு தெரியும்‌ 
என்று எண்ணியதுபோல, அவனைப்‌ புரிந்துகொள்ளவே 
முடியவில்லையே என்று வருந்தினான்‌ ஸஹாக்‌. அவனைப்‌ 
பற்றிக்‌ தனக்கு ஒன்றும்‌ இர்மானமாகத்‌ தெரியா? தஎன்று 


151 


வருந்தினான்‌ அவன்‌. இருவரும்‌ பிரிய முடியா கபடி. பிணைக்‌ 
கப்பட்டவர்கள்‌ என்றாலும்‌ அவன்‌ எப்படியேச நெருங்க 
முடியா தவனாகவே இருக்தானே-—என்‌ ? 


யார்‌ அவன்‌ ? 


இருவரும்‌ பேசுவதில்‌ குறைவில்லை. ஆனால்‌ முன்‌ 
போலப்‌ பேசுவதில்லை. முகத்தையே திருப்பிக்கொண்டு 
தான்‌ இப்பவெல்லாம்‌ பாரபாஸ்‌ பேசினான்‌. அவன்‌ கண்‌ 
கலையே ஸஹாக்கால்‌ பார்க்க முடியவில்லை. அவன்‌ 
க்ண்களை என்றாவது அவன்‌ பார்‌,த்ததுண்டா ? 


யாருடன்‌ அவனைப்‌ பிணை த.தருந்தார்கள்‌ ? 


அவன்‌ கனவுகளையோ காட்சகளையோ பற்றி பாரபாஸ்‌ 
இப்பவெல்லாம்‌ பேசுவதே கிடையாது. இதனால்‌ 
ஸஹாக்கின்‌ வாழ்வில்‌ ஏற்பட்ட சூனியத்தைச்‌ சொல்லி 
முடியாது. பாரபாஸ்‌ சொன்னதையெல்லாம்‌ அடிக்கடி 
தனக்குத்தானே ஞாபகப்படுத்திக்‌ கொள்ள முயன்றான்‌ 
அவன்‌. தன்‌ கண்முன்‌ அம்கக்‌ காட்சிகளைக்‌ காண 
முயன்றான்‌. ஸஹாக்‌. பாரபாஸின்‌ உதவியில்லாமல்‌ 
அவனால்‌ அதைச்‌ செய்யமுடியவில்லை. கடவுளின்‌ மகன 
முன்‌ அவன்‌ கின்‌ ற, தில்லை புனிதமான அந்தத்‌ தலையைச்‌ 
சூழ்ம்‌ இருக்‌. த ஒளியை அவன்‌ கண்ட இல்லை. கடவுளை அவன்‌ 
நேரில்‌ பார்‌,த்‌,த இல்லை. 


பாரபாஸின்‌ கண்கள்‌ கொண்டு ஒரு காலத்தில்‌ 
அதையெல்லாம்‌ பார்ப்பது அவனுக்குச்‌ சாத்தியமாக 
இருந்தது. இப்போது ௮ந்‌.த அதிசயம்‌ சாத்தியமாக 
இல்லை, 


152 


ஈஸ்டர்‌ காலையில்‌, எரிந்த ஜவாலையும்‌ காற்று சூழ, 
தேவதை வந்து கல்லறையின்‌ மேல்‌ கல்லைப்‌ புரட்டிய 
காட்‌ அவனுக்கு மிகப்‌ பிடி.த்‌இருக்கது. அதன்‌ அர்த்தம்‌, 
கடவுளின்‌ மகன்‌ சிக்ரெமேத்‌ தோன்றித்‌ தன்‌ ராஜயத்தை 
ஸ்தாபிப்பார்‌ என்பதுதானே ! இறந்தவர்‌ பிழைத்து 
இப்போதும்‌ உயிருடனிரும்தால்‌ வாக்களித்திருக்‌ தபடி 
தன்‌ ராஜ்யத்தை ஸ்தாபிக்க! தன்‌ ஜனங்களைக்‌ காப்பாற்ற 
அவர்‌ வருவார்‌. இதை ஒரு நிமிஷம்கூட நம்பாமல்‌ 
ஸ ஹாக்‌ இருக்கவில்லை. அவர்‌ வந்தவுடன்‌, சுரங்கத்தி 
லிருந்து ஆவர்கள்‌ வெளி வருவார்கள்‌--அங்கு அடிமைப்‌ 
பட்டு கிடந்து உழன்றவர்கள்‌ எல்லோரும்‌ விடு தலை பெறு 
வார்கள்‌. அடிமைகளின்‌ சங்கிலிகளை சுரங்க வாயிலில்‌ 
கின்று கடவுளே தன்‌ கையால்‌ தகர்த்தெறிவார்‌. தன்‌ ராஜ்‌ 
யதீதுக்குள்‌ அவர்களை அன்புடன்‌ ஏற்றுக்‌ கொள்வார்‌ 
அவர்‌. 


இதை எதிர்பார்த்து ஏங்கனான்‌ ஸஹாக்‌. கரங்க 
வாசலை அணுகும்‌ போதெல்லாம்‌ இந்த அதிசயம்‌ நடக்கத்‌ 
தொடங்கி விட்டதா என்று பார்ப்பான்‌ அவன்‌. மேல்‌ 
உலகத்தில்‌ நடப்பது எதையும்‌ அவனால்‌ இப்போது 
அறிந்து கொள்வது சா த இயமில்லை. எதுவும்‌ நடந்‌ இருக 
கலாம்‌ அங்கே. எத்தனையோ அ இசயங்கள்‌ நிகழ்ர்‌ இருக்‌ 
கலாம்‌. ஆனால்‌ கடவுளின்‌ ராஜ்யம்‌ ஸ்தாபிதமாகி 
யிருக,தால்‌, அவர்களுக்குக்‌ கட்டாயம்‌ விடுதலை கிடைத்‌ 
இருக்கும்‌, ரகத்தில்‌ வசித்த தன்‌ கடைகளை யார்‌ மறந்‌ 
தாலும்‌ அவர்‌ மறக்கமாட்டார்‌. 


ஒரு கரம்‌ எதிர்பாராத ஒரு அதிசயம்‌ நடந்தது. 
புதுசாக ஒரு அடிமை ஓட்டி வந்திருக்கான்‌. ஸஹாக்‌ 


158 


மண்டியிட்டுப்‌ பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும்போது 
அவண்‌ நெருங்கு வந்து பாச்த்துவிட்டான்‌. ஸஹாக்‌ 
அதைக்‌ கவனிக்கவில்லை. பிசசர்‌,க,தனை செய்யாமல்‌ கின்று 
கொண்டிருந்த பாரபாஸ்தான்‌ அதைக்‌ கவனித்து ஸஹாக்‌ 
குக்குச்‌ சொன்னான்‌. உடனே ஸஹாக்‌ பாதிப்‌ பிரார்த்‌ 
தனையில்‌ எழுந்து கோடாலியால்‌ வெட்ட தீ தொடங்கினான்‌. 
அடிவிழப்‌ போகிறது என்று அவன்‌ எதிர்பார்த்தான்‌. 
சவுக்கை எதிர்பார்‌ தீது உடம்பை வை த்துக்‌ கொண்டான்‌ 
ஆனால்‌ இருவருக்கும்‌ ஆச்சரியம்‌ தரும்படியாக அப்படி 
ஒன்றும்‌ நடக்கவில்லை, புது, அடிமை ஓட்டி அவர்க 
ளண்டை வக்துகின்று, ஸஹாக்‌ எதற்காக அப்படி பண்டி 
மிட்டிரும்தான்‌ என்று அனுதாபத்துடனேயே விசா 
ரித்தான்‌. அதற்கு அர்த்தம்‌ என்ன என்று கேட்டான்‌. 
ஸஹாக்‌ தடுமாறினான்‌--இக்கித்‌இக் த்தான்‌, தன்‌ கடவுளைப்‌ 
பிரார்‌த்‌தித்‌.துக்‌ கொண்டிரும்‌,த தாகச்‌ சொன்னான்‌. 


ப எந்தக்‌ கடவுளுக்கு? என்று விசாரித்தான்‌ 
அடிமை ஒட்டி. 


ஸஹாக்‌ சொன்னான்‌. அதுபற்றி விஷயம்‌ தெரிக்‌ தவன்‌ 
மாதிரித்‌ தலையை ஆட்டினான்‌ அடிமை ஓட்டி. சிலுவையில்‌ 
அறையப்பட்ட இர்க்க தரிசியைப்பற்றி அவனை விரிவாக 
விசாரித்தான்‌. அவரைப்பற்றிக்‌ கேள்விப்பட்டிரும்‌ தவன்‌ 
மா திரியும்‌, சிர்‌தி.த்‌ இரும்‌ தவன்‌ மா இரியும்‌ பேசினான்‌ அவன்‌. 
சிலுவையில்‌ அறையப்பட்டுச்‌ சாக அவர்‌ முன்‌ வந்தது 
உண்மையா ? ஒரு அடிமையின்‌ தாழ்ந்த தண்டனையை 
அவர்‌ தானாக ஏற்றுக்கொண்டாரா ? அப்படியிருந்தும்‌ 
ஜனங்கள்‌ அவரை மஹான்‌ என்னு வணங்கியது உண்மை 
தானா ?......அ.இசயம்‌ தான்‌... கடவுளா அவர்‌ 7௮.இசயம்‌ 


154 


தான்‌ ! காப்பாற்ற வந்தவர்‌ என்று அவரை ஏன்‌ அழைத்‌ 
தார்கள்‌ ? கடவுளுக்கு விசித்திரமான பெயரல்லவா அது ்‌ 
அதன்‌ அர்த்தம்‌ என்ன ? நம்மை அவர்‌ காப்பாற்றுவார்‌ 
என்று தான்‌ அர்த்தமா அதற்கு? நமது ஆத்மாக்களைக்‌ 
காப்பாற்றுவாரா ! உடலையா ? அதசயந்தான்‌....... 
எதற்காக அவர்‌ வரவேண்டும்‌ ? 

தனக்குத்‌ தெரிந்த வரையில்‌ சொன்னான்‌: ஸஹாம்‌, 
அடிமை ஓட்டி சுவனமாகக்‌ கேட்டுக்‌ கொண்டான்‌. 
அறிவற்ற அடிமையின்‌ வார்த்தைகளில்‌ தெளிவோ 
தொடர்ச்சியோ அ இகமில்லை எனினும்‌ கவனமாகக்கேட்டுக்‌ 
கொண்டான்‌ அவன்‌. இல சமயம்‌ தலையை ஆட்டுவான ; 
மற்றபடி அதெல்லாம்‌ தன்னைப்‌ பாதித்த மாதிரி ஆழ்ந்து 
கவனித்தான்‌. கடைசியில்‌ இந்த உலகில்‌ தான்‌ எத்தனை 
கடவுள்கள்‌ இருக்கிறார்கள்‌ என்றான்‌ அவன்‌, 
கடவுள்களுக்கும்‌ பரிசளி த. துவிடுவ.து நல்லது 


சிலுவையில்‌ இறந்த கடவுள்‌ மனி.கர்களிட மிருந்து 
பலி கேட்கவில்லை. தானே கன்னை பலியாக்கிக்கொள்ள 
வேண்டும்‌ என்று தான்‌ அவர்‌ சொன்னார்‌ என்றான்‌ 
ஸஹாக்‌. 


எல்லாக்‌ 


என்றான்‌. 


என்ன சொல்கிறாய்‌ ? தன்னையே பலியாக்கிக்‌ கொள்‌ 
வதா? அப்படி எனறால்‌......?” 


“ தன்னுடைய உருக்குச்‌ சாலையில்‌ ஒவ்வொரு மனி 
தீனும்‌ பலியாகவேண்டும்‌, அன்புக்கு என்று அவர்‌ விரும்‌ 
பினார்‌'' என்றான்‌ ஸஹாக்‌, 


“ உருக்குச்‌ சாலையிலா ॥....... அடிமை ஓட்டி தலையை 
ஆட்டினான்‌. “ நீ ஒரு அசட்டு அடிமை ” என்றான்‌ ஒரு 


155 


நிமிஷம்‌ கழித்து. ஆனால்‌ இதெல்லாம்‌ விசிததிரமான 
கற்டனைகள்‌. இப்படி அசட்டுப்‌ பேச்சுப்பேச எங்கே 
கற்றுக்கொண்டாய்‌ நீ? 

: ஒரு கரக்க அடிமையிடம்‌ '' என்றான்‌ ஸஹாக்‌. 
£ இதன்‌ அர்த்தம்‌ கூட உனக்குச்‌ சரிவரத்‌ தெரியாது. 
ஆனால்‌ அவன்‌ இப்படித்தான்‌ சொல்லுவான்‌.” 


“ உனக்குத்‌ தெரியாது என்பது நிச்சயம்‌ ! யாருக்கும்‌ 
இந்த வார்த்தைகளின்‌ அர்த்தம்‌ தெரியா தென்பது 
கிச்சயம்‌. அவன்‌ உருக்குத்‌ தொழிற்சாலையிலா...உருக்கும்‌ 
கணப்பா ? எனன அது 7...” 


இப்படி முணுமுணுத்துக்கொண்டே சுரங்கத்தின்‌ 
இருட்டில்‌ மறைக்துவிட்டான்‌ புது அடிமை ஓட்டி. 


அவர்கள்‌ வாழ்வில்‌ நடந்த இந்த அதிசயத்தைப்‌ 
பற்றி ஸஹாக்கும்‌ பாரபாஸும்‌ வெகுவாக ஆச்சரியப்‌ 
பட்டார்கள்‌. எதிர்பாராத இந்த சம்பவத்தை அவர்‌ 
களால்‌ புரிந்து கொள்ளே முடியவில்லை, எப்படி இக்த 
கருணையுள்ள அடிமை ஓட்டி இங்கு வந்து சேர்க்தான்‌ ? 
சாதாரணமான அடிமை ஓட்டிதகான அவன்‌? இப்படி 
நடப்பானோ அடிமை ஓட்டிகளில்‌ எவனும்‌ ? சிலுவையில்‌ 
அறையப்பட்டவரைப்பற்றி விசாரித்தானே அவன்‌! 
இது எப்படி சா,த்‌.இயம்‌ ? எப்படியோ அது நடந்தது. அது 
பற்றி அவர்களுக்குக்‌ சற் தோஷம்‌ தான்‌, 


இதற்குப்‌ பிறகு அடிக்கடி ஸஹாக்குடன்‌ அந்த 
அடிமை ஓட்டி அவனுடைய கடவுளைப்பற்றிப்‌ பேசினான்‌. 
பாரபாஸிடம்‌ அவன்‌ பேசுவதேயில்லை, தன்‌ கடவுளைப்‌ 
பற்றி மேலும்‌ மேலும்‌ சொல்ல அவன்‌ ஸஹாக்கைத்‌ 


156 


தூண்டினான்‌. அவர்‌ வாழ்ந்தது அதிசயங்கள்‌ விளை 
வித்தது எல்லாவற்றையும்‌ இரும்புத்‌ இரும்பக்கேட்டான்‌. 
ஒருவரை யொருவர்‌ நேசிப்பது என்ற அவருடைய விசிக 
திரமான கொள்கைபற்றி நிமிண்டி நிமிண்டிக்கேட்டான்‌ 
ஒருகாள்‌ அடிமை ஓட்டி சொன்னான்‌. 


“ நானே பல நாட்களாக இந்தக்‌ கடவுளிடம்‌ ஈம்பிக்கை 
வைக்கலாமா என்று சிர்தித்துக்கொண்டிருக்றேன்‌. 
ஆனால்‌ எப்படி முடியும்‌ ? இப்படி அஇசயமான ஒன்றில்‌ 
ஈன்‌ எப்படி நம்பிக்கை வைக்க முடியும்‌ ? அடிமை ஓட்டி 


யாகிய நான்‌, எப்படிச்‌ சிலுவையில்‌ இறந்த ஒரு _அடிறை 
யிடம்‌ ஈம்பிக்கை கொள்ள முடியும்‌ ?'" 


அடிமையின்‌ சாவு செத்தது தன்‌ இர்க்கதரி௫ கடவுளே 
தான்‌ என்று பதிலளித்தான்‌ ஸஹாக்‌, அவர்‌ ஒருவர்‌ 
தான்‌ கடவுள்‌. அவரிடம்‌ நம்பிக்கை வைப்பவர்கள்‌ வே அ 
எந்தக்‌ கடவுளிடமும்‌ நம்பிக்கை வைக்க முடியா து என்றான்‌. 


* ஒரே கடவுளா ? அடிமையின்‌ சாவு செத்த அவர்‌ 
தான்‌ ஒரே கடவுளா? என்ன அகம்பாவம்‌ / ஒ3ர கடவுள்‌ 
தான்‌ உண்டு- அவரைச்‌ சிலுவையில்‌ ஜனங்கள்‌ கொன்‌ 
றுர்கள்‌ என கிறாயா நீ?” 


“ ஆமாம்‌ '' என்றான்‌ ஸஹாக்‌. 


வார்த்தை எதுவும்‌ சொல்லமாட்டாமல்‌ பிரமித்து 
அவனையே பார்த்தான்‌ அடிமைஒட்டி, தலையை ஆட்டிக்‌ 
கொண்டு சுரங்கப்‌ பாதைகளிலே இரும்பி 


மறைந்து 
விட்டான்‌. 


157 


அவளைப்பார்‌.த்துக்கொண்டே இருவரும்‌ நின்றார்கள்‌. 
அடுத்த விளக்கண்டை போகும்போது அவன்‌ மறுபடியும்‌ 
கண்ணில்‌ பட்டான்‌. அதற்கப்பால்‌ கண்ணில்படாமல்‌ 
இருட்டில்‌ மறைந்துவிட்டான்‌. 


அ.இமாகக்‌ கேள்விப்படக்‌ கேள்விப்படப்‌ புரியாம 
லிரும்த இந்தக்‌ கடவுளைப்பற்றி அர்த அடிமை ஓட்டி 
இடைவிடாமல்‌ சிந்தித்தான்‌. அவர்‌ ஒறுவரேதான்‌ 
கடவுள்‌ என்பது உண்மையாக இருக்குமானால்‌?! வேறு 
யாருக்கும்‌ பிரார்‌. தீ. தனை செய்வது தவறு என்பது நிஜமே 
யானால்‌ ? வான த்தையும்‌ பூமியையும்‌ ஆளும்‌ சக்‌ திவாய்ற்‌,த 
ஒரே கடவுளாக அவர்‌ இருக்தால்‌......௮வர்‌ உபதேசத 
தைத்‌ தவிர வேறு எதுவும்‌ உண்மையல்ல என்பது நிலம்‌. 
என்றால்‌... / புரிந்துகொள்ள முடியாத உபதேசம்‌ அது!” 
“ ஒராவரை ஒருவர்‌ நேசியுங்கள்‌ ” நேயெுங்கள்‌ ...'' இகை 
யார்‌ அறிந்து கொள்ள இயலும்‌, 


தனிமையில்‌ இருட்டில்‌ கின்று சிர்திக்துப்‌ பார்‌ தீதான்‌ 
அவன்‌. அவன்‌ செய்ய வேண்டியது என்ன என்று இடு 
மென்று அவனுக்குக்‌ தெரிந்துவிட்டது. புரியாத அம்தக்‌ 
கடவுளிடம்‌ நம்பிக்கை வைத்திருக்க அடிமையை 
அங்கிருக்து அக.ற்றிவிடவேண்டும்‌. இந்தக்‌ கடவுளையோ 
அவர்‌ உப தச௪ங்ககயோ தன்னால்‌ புரிர்துகொள்ள முடிய 
வில்லை என்பது உண்மைதான்‌. ஆனால்‌ இது செய்யலாம்‌. 
இதுதான்‌ கடவுளின்‌ சித்தம்‌ என்று அவனுக்குத்‌ 
தோன்றிற்று, 


சுரங்க த்தைச்‌ சேர்ந்த , வயல்களில்‌" வேலை செய்யும்‌ 
அடிமைகளின்‌ தலைவனை த தேடிப்போனான்‌ அவன்‌. அவன 


158 


சொன்னதைப்‌ புரிந்துகொண்டதும்‌ குடியானவனின்‌ 
முகமும்‌ வாயும்‌ உள்ள அந்த அடிமை ஒட்டி, அதிலிருந்து 
தப்பித்துக்கொள்ள முயன்றான்‌. பு துசாகப்‌ பல அடிமைகள்‌ 
அவனுக்குத்‌ தேவைதான்‌ எனினும்‌ சுரங்கத்‌ இலிருந்து 
“யாரும்வேண்டாம்‌ என்றான்‌ அவன்‌. இழுப்ப தற்குப்போ இய 
மாடுகள்‌ இல்லை புது அடிமைகளை உபயோடத்துக்கான்‌ 
ஆகவேண்டும்‌. சுரங்கத்தில்‌ வேலை செய்தவர்கள்‌ பல 
மில்லா தவர்களாக இருப்பார்கள்‌ என்றான்‌. ஆனால்‌ 


கடைசியில்‌ சுரங்க அடிமை ஒட்டி சொன்னதை அவன்‌ 
ஏற்றுக்கொண்டான்‌. 


மறு நாள்‌ வழக்கத்தைவிட அதிக நேரம்‌ அந்த 
அடிமை ஓட்டி ஸஹாக்டெம்‌ அவன்‌ கடவுளைப்பற்றிப்‌ பேடுக்‌ 
கொண்டு நின்றான்‌. அவனுக்காகச்‌ செய்த எற்பாட்டைப்‌ 
பற்றியும்‌ சொன்னான்‌. காவலாளியிடம்‌ அவன போனால்‌ 


சங்லிகளைப்‌ பிணைத்து அவனை மேலே அனுப்புவான்‌ 
அவன்‌, மேலே வயலில்‌ வேலை செய்யப்‌ போகலாம்‌ அவன்‌. 


தன்‌ காதில்‌ விழுந்ததை ஈம்பமாட்டாமல்‌ அவனைப்‌ 
பார்த்தான்‌ ஸஹாக்‌. அது உண்மைதானா? உண்மைதான்‌ 
என்றான்‌ அடிமை ஓட்டி, ஸஹாக்கன்‌ கடவுள்‌ சாஇத்த 
காரியம்‌ இது என்றும்‌ சொன்னான்‌. 


மார்பை இரண்டு கைகளாலும்‌ அழுத்திக்கொண்டு 
நின்றான்‌. ஸஹாக்‌ ஒரு விமாடி மெளனமாக, பிறகு 
சொன்னான்‌ -- தன்‌ ௪க அடிமையினிடமிருக்து பிரிந்து 
போக அவன்‌ விரும்பவில்லை 
இருவரும்‌ ஒரே கடவுளிடம 
என்றான்‌. 


என்று. தாங்கள்‌ 


ஈம்பிக்கையுள்ளவர்கள்‌ 


159 


பாரபாஸை ஆச்சரிய த்துடன்‌ பார்த்தான்‌ அடிமை 
ஓட்டி, * அதே கடவுளை ஈம்புகிறானா அவனும்‌ ? ஆனால்‌ 
உன்மாஇரி அவன்‌ மண்டியிட்டுப்‌ பிரார்‌ ததனை செய்வ 
இல்லையே 7” 

இல்லை '” என்று இடமில்லாத குரலில்‌ சொன்னான்‌ 
ஸஹாக்‌. * அது உண்மைதான்‌. வேறு ஒரு விதத்தில்‌ 
அவன்‌ எனக்கு மிகவும்‌ நெருங்கியவன்‌. என்‌ கடவுள்‌ 
சிலுவையில்‌ அவஸ்தைப்பட்டு உயிர்‌ ரீத்தபோது பக்கத்தி 
லிருந்து பார்த்தவன்‌ அவன்‌. அவர்‌ கலைமேல்‌ ஒரு 
ஜோ தியைப்‌ பார்‌,த,தவன்‌ அவன்‌. அவர்‌ கல்லறை மூடியை 
ஒரு தேவதை புரட்டி எ.றிந்ததை கண்டவன்‌ / அவர்‌ 
பெருமையை எனக்கு எடுத்துச்‌ சொல்லி என்‌ கண்களைத்‌ 
இறந்தவன்‌ அவன்‌ தான்‌.'' 

இதெல்லாம்‌ அடிமை ஓட்டிக்குப்‌ புரியவில்லை. புதிராக 
இரும்‌தது. தலையை ஆட்டினான்‌ அவன்‌. பாரபாஸை 
உற்று மோக்கனான்‌. ஒருவரையும்‌ நிமிர்ச்துபார்க்கா த 
அந்த அடிமையும்‌ அதே கடவுளிடம்‌ கம்பிக்கை வைத்திருக்‌ 
தானா ? அது உண்மையா ? அவனைக்‌ கண்டாலே தனக்குப்‌ 
பிடிக்கவில்லையே. 

அவனையும்‌ விடுவித்து சுரங்க திதிக்கு வெளியே 
அனுப்ப அவனுக்கிஷ்டமில்லை. ஆனால்‌ ஸஹாக்‌ மீண்டும்‌ 
சொன்னான்‌. 

“ அவனிடமிருந்து பிரிய நான்‌ விருமபவில்லை " 
என்று 


தனக்குத்‌ தானே முணுமுணுத்துக்கொண்டு, ஓரக்‌ 
கண்ணால்‌ பாரபாஸைப்‌ பார்த்துக்கொண்டு நின்றான்‌ 


160 


அடிமை ஓட்டி. கடைசியில்‌ ஸஹாக்‌ விருப்பப்படியே பார 
பாஸையும அவனுடன்‌ அனுப்ப ஒ,த்துக்கோண்டான்‌. 
அவர்களிருவரும்‌ சேர்ம் தே இருக்கலாம்‌ என்றான்‌. பிறகு 
தனிமையில்‌ சிந்திக்க அவர்களை விட்டுப்‌ போனான்‌, 


உரிய காலத்தில்‌ ஸஹாக்கும்‌ பாரபாஸும்‌ காவ 
லாளியின்முன்‌ போய்‌ கின்றார்கள்‌, சங்கிலிகளை அகற்றி 
விட்டு, சுரங்க த இிலிருக்து அவர்களை வெளியே அழைத்துப்‌ 
போனார்கள, வெளியே வஸந்தகாலம்‌--ஈண்பகல்‌. புல்லும்‌ 
பச்சையுமாகவும்‌ மணம்‌ வீசிப்‌ பசுமையாக இருக்குதைக்‌ 
கண்டதும, பச்சை வயல்களையும்‌, பள்ளத்தாக்குகளையும்‌, 
கடலையும்‌ கண்ட ஸஹாக்‌ மண்டியிட்டுப்‌ பரவசத்துடன்‌ 
கூவினான்‌ அவன்‌. 


“ அவர்‌ வந்துவிட்டார்‌! அவர்‌ வக்துவிட்டார்‌ / பார்‌ 7 
இதோ அவர்‌ ராஜ்யம்‌ ஸ்‌.தாபிதமாகிவிட்டது."' 


அவர்களை அழைத்துச்‌ செல்ல வந்‌இருக்‌ த அடிமை 
ஒட்டி ஆச்சரியத்துடன்‌ அவனைப்‌ பார்த்தான்‌, பிறகு 
காலால்‌ உதைத்து எழுப்பி “ வா போகலாம்‌ ” என்றான்‌. 


6] ரில்‌ பூட்டி ஜோடிக்‌ காளைகள்‌ மா இரி உபயோகப்பட 
அவர்கள்‌ இருவரும்‌ லாயக்கானவர்கள்‌ தான்‌. ஜோடியாக 
இருவரும்‌ வேகு நாட்கள்‌ பிணைக்கப்பட்டிருந்தவர்கள்‌ 
தானே ! மாடுகள்‌ போலப்‌ பழயெவர்கள்‌ தான்‌ இருவரும்‌. 
உடல்‌ மெலிந்து பலமிழம்‌ இருந்தார்கள்‌. அரைத்தலை 
மயிருடன்‌ அவர்களைப்பார்‌ த்து மற்ற அடிமைகள்‌ இரித்‌ 
தார்கள்‌ எனபதும்‌ உண்மையே ! எங்கிருந்து வந்தவர்கள்‌ 


என்பது பார்த்த மாத்திரத்திலேயே தெரிந்தது, ஆனால்‌ 


161 


அவர்களில்‌ ஒருவன்‌ சீக்கிரமே மீண்டும்‌ பலசாலியாக 
விட்டான்‌. ஏர்‌ இழுக்கிற காரியத்தை அவர்கள்‌ தெம்‌ 
புடனேயெ செய்தார்கள்‌. அவர்களிடம்‌ அடிமை ஓட்டிக்கு. தி 
இருப்‌திதான்‌. சுரங்க த்இலிருக்து வந்தவர்கள்‌ இதற்கு 
மேல்‌ உபயோகப்படமாட்டார்கள்‌. 


நடந்துதுபற்நி அவர்களுக்கும்‌ மிகவும்‌ திருப்‌ திதான 
நன்றிதான்‌. காலை முதல்‌ இரவு வரையில்‌ மாடுகள்போல 
அவர்கள உழைக்கவே வேண்டிய தாக இருந்தது. ஆனால்‌ 
முன்னைக்பெபோ அ எவ்வளவு விததியாசம! ஈல்ல காற்றை 
சுவாசிக்க முடிந்தது. சூரியனைப்‌ பார்க்க முடிந்தது. 
சாட்டையடி தப்ப முடியாதிருந்தது உண்டை தான்‌. 
அவர்கள மேல்‌ வியர்வை ஆறாக ஓடியெனபதும்‌ உண்மை 
தான்‌. இருக்கும்‌ செத்தவர்கள்‌ உலகிலிருச்து உயிர்‌ 
பெற்றுத்‌ இரும்பியவர்கள்‌ அவர்கள்‌. காலை மாலை, பகல்‌ 
இரவு, சூரியன்‌ சந்திரன்‌, எ ல்லாவற்றையும்‌ கண்டி 
ஆனக்தஇக்க முடிந்தது அப்போது. ஆனல்‌ கடவுளின்‌ 
ராஜ்யம்‌ இன்னும்‌ இவவுல தில்‌ ஸ்தாபிதமாகவில்லை என்று 
அவர்கள்‌ ,௮.றிர்துகொண்டார்கள்‌. 


கொஞ்சம்‌ கொஞ்சமாக மற்ற அடிமைகள்‌ கட 
அவர்களிடம்‌ மரியாதை காட்டத்‌ தொடங்கினார்கள்‌, 
அவர்களை மிருகங்கள்‌ என்று நினைப்பதை நிறுத்தி 
விட்டார்கள்‌. அவர்களுடைய தலை மயிர்‌ வளர்ந்தது. 
மற்றவர்களைப்போல அவர்களும ஆனார்கள்‌. அவர்களைக்‌ 
கேலி செய்வதை ராளடைவில்‌ கிறு தி விட்டார்கள்‌ மற்ற 
அடிமைகள்‌. சுரங்கதஇலிருக்து அவர்கள்‌ எப்படித்‌ தப்பி 
வந்தார்கள்‌ : என்பது பெரிய ஆச்சர்யமாக த்தான்‌ 
இருக்தது பூ.ற்றவர்களுக்கு, இஷ்டமிருக்‌௧2,தா இல்லையோ 
இதை மற்றவர்கள்‌ அங்கீஃரித்துத்தானே யாகவேண்டும்‌ 1 

34 


162 


இதெல்லாம்‌ எப்படி மேர்்தது என்று அவர்களிடமிருந்து 
அறிந்துகொள்ள முயன்றார்கள்‌. ஆனால்‌ புதிதாக வந்து 
வர்கள்‌ ௮இகபாகப்‌ பேசுவதில்லை, 


அப்படிப்‌ பேசாமல்‌ ஒருவரை ஒருவர்‌ ஒட்டி. அவர்கள்‌ 
வாழ வேண்டியதில்லை. அவர்களைப்‌ பிணைத்திருந்க 
இரும்புச்‌ சங்கிலி இப்போதில்லை. அவர்களுக்கு இஷ்ட 
மிருக்தால்‌, மற்றவர்களில்‌ சிலருடனாவது அவர்கள சிநேக 


மரக இருக இருக்கலாம. ஒருவருடன்‌ ஒருவர்‌ பிணைக்கப்‌ 


பட்டவர்களைப்‌ போல இன்னமும்‌ இருக்க வேண்டிய இல்லை. 
ஆனாலும அப்படியேகான இருந்தார்கள்‌ அவர்கள்‌. 
பிரிக்க முடியா தவர்கள்போல கெருங்கியேதான்‌ அவர்கள்‌ 
இருவரும்‌ வாழ்ந்தார்கள்‌. இப்போது அவர்கள்‌ தங்களுக்‌ 
குள்கூட அதிகம்‌ பேசிக்‌ கொள்வதில்லை இருந்தும்‌ 
சேர்க குதான்‌ இருந்தார்கள. அவர்கள்‌ மனம்‌ பிரிந்து 
விட்ட து-உடல்கள்‌ பிரியவில்லை இன்னமும்‌. 


வேலை செய்யுபபோது அவர்களிருவரும்‌ சோந்த 
இருக்க வேண்டியதாக இருந்தது. மற்ற நேரங்களில்‌ 
அவர்கள்‌ பூற்றவர்களுடன்‌ கலர்திருக்கலாம்‌. ஆனால்‌ 
அலர்களுடன சேர அவர்கள்‌ சாதாரண அடிமைகள்‌ 
அல்ல. இல்லாத சங்கிலி இன்னமும்‌ அவர்களைப்‌ 
பிணைத்தது, இரவில்‌ விழித்துக்கொண்டு சங்கிலியைக்‌ 
காணோம்‌ என்று உணருமபோது அவர்களுக்கே பயமாக 
இருந்தமாஇரி இருந்தது. பக்கத்தில்‌ பக்கத்தில்‌ படுத்‌ 
இருக்கிறோம்‌ என்பதே அவர்களுக்குப்‌ பெரிய ஆறு தலாக 
இருக்கது. 


இப்படிப்பட்ட ஒரு விஷயம உண்மையாவகைப்‌ பார்க்க 
பாரபாஸ்‌ உயிர்‌ லைக்‌ திருந்தது ஆச்சர்யம்‌ தான்‌. ஆவன்‌ 
என மே யாருடனும்‌ சேரா தவன்‌. அதிசயம்‌ தான்‌ இது! 


103 


பேறு ஒருவனுடன்‌ பிணைபட்டிருப்ப இலும்‌ ஒரு 
ஆனந்தமா ? இரும்புச்‌ சங்கிலிப்‌ பிணைப்பும்‌ அவசியமாக 
முடியுமா ? இப்போது சங்கிலி இல்லை. ஆனால்‌ அக்தப்‌ 
பிணைப்பு இருர்தது. அதைக்‌ காணோமே எனறு இரவில்‌ 
தடவிப்‌ பார்‌ த்தான்‌. இருக்கக்கூடாதாஎன்று ஏங்கினான்‌?... 


ஸ ஹாக்‌ அப்படியில்லை. எஇர்மாறாக அவன்‌ தங்களுக்‌ 
இடையில்‌ நெருக்கம்‌ முன்போல இல்லையே என்று 
வருந்தினான்‌. ஏன்‌ இல்லை ? 

மாரகத்திலிருந்து, சுரங்கத்‌.இிலிருந்து அவர்கள்‌ தப்பி 
வெளியேறியது பற்றி அவர்கள்‌ பேசுவ த இல்லை. முதல்‌ 
இரண்டொரு நாட்கள்‌ பேசினார்கள்‌. அதற்குப்‌ பிறகு 
பேசவில்லை. கடவுளின்‌ மகன்‌, காப்பாற்ற வந்தவர்‌ தான்‌ 
தங்களை வெளியேற்றிக்‌ காப்பாற்றினார்‌ என்பது 
ஸஹாக்கின அபிப்பிராயம்‌. இருக்கலாம்‌...... ஸஹாக்கை 
வெளியேற்றியது அவர்தான்‌...... ஆனால்‌ பாரபாஸை 
வெளியேற்றியது ஸஹாக்கான்‌. அதுதானே உண்மை? 


எப்படிச்‌ சொல்வது, எது உண்மை என்று 7 


தன்னையும்‌ காப்பாற்றியது பற்றி ஸஹாக்குக்கு' னைறி 
சொல்லிவிட்டான்‌ பாரபாஸ்‌, கடவுளுக்கு நன்றி 
செலுத்தினானா ? செய்திருப்பான்‌, ஆனால்‌ அது கிச்சய 
மசக,க்‌ தெரியவில்லை. நிச்‌ரயமாகச்‌ சொல்வ தற்கில்லை. 

பாரபாஸிடம்‌ பிரியமும அன்பும்‌ ஸஹாக்குக்கு 
வளந்தது. ஆனால்‌ அவனைப்பற்றித்‌ தனக்கு மிகவும 
கொஞ்சமாக தீதானே தெரியும்‌ என்று வருக தினான்‌ அவன. 
இருவரும்‌ சேர்ம்து பிரார்த்தனை செய்ய முடிவதில்லையே 
என்பது ஸஹாக்கை மிகவும்‌ துன்புறுத்தியது. அப்படிப்‌ 
பிரார்த்தனை செய்ய முடிந்திருந்தால்‌ எவ்வளவு நனமுக 


164 


இருந்திருக்கும்‌. அதற்காக அவன்‌ அவனை வையவில்லை 
திட்டவில்லை, புரிந்துகொள்ள முடியவில்லையே எனறு 
வருக்இனான்‌, 


பாரபாஸைப்பற்றி யரரும புரிந்துகொள்ள முடியா ஆ 
விஷயங்கள்‌ பல இருந்தன. ஆனால்‌ தீர்க்க தரிசி செத்த: 
தையும்‌, எழுந்ததையும்‌ கண்ணாரக்‌ கண்டவன்‌ அவன, 
அவர்‌ தலையை வட்டமிட்ட ஜோதியைப்‌ பார்த்தவனும்‌ 


அவன்தான்‌. ஆனால்‌ அதெல்லாமபற்றி இப்போது 
அவர்கள்‌ பேசுப இல்லை, 


ஸஹாக்‌ துயரப்பட்டான்‌-- ஆனால்‌ தனக்காக அல்ல, 
ஏற்பட்ட அவன முகமும்‌, மெலிந்து சாட்டை, அடி.வடுக்கள்‌ 
கிறைம்த அவன்‌ உடலும்‌ அவனைத்‌ துயரில்‌ 
வில்லை. தனக்காக வருந்தவில்லை அவன. ௮ 
மாகசவேதான்‌ இருந்தான்‌, கடவுள்‌ 
கரக கு. இலிருந்து அவனை மீட்குக 
செய்திருக்தார்‌. வயல்களிலே 
களும்‌ நிறைந்‌ இருந்தன, 
அமகாகப்‌ பேசியிருந்தார்‌. 


ஆழ்த்த 
வன்‌ சந்தோஷ 
அவனுக்காகவென் று 
அதிசயத்தை வேறு 
பசமையம வர்ண மலர்‌ 
அதைப்பற்றி அவர்‌ எவ்வளவு 


பாரபாஸுக்கும அந்து அதிசயத்தை அவர்‌ செய்தார்‌. 
ஆனால்‌ அவன்‌ எந்தவிதமான சிந்தனைகளுடன்‌ உலகைப்‌ 
பரர்த்தான்‌ மீண்டும்‌ என்று யாரும்‌ சொல்ல முடியா து. 
மேலே அவர்கள்‌ காலத்தில்‌ ஒரு பகுதி இப்படியாகக்‌ 
கழிந்தது. 2 


வஸத்த உழுகை முடிந்துவிட்டது, 
வேலை அவர்க ரக்குத்‌ அரப்பட்ட து. இதுவும்‌ கனமான 
வேலைதான்‌. தலம்‌ இழுக்காவிட்டால்‌ எல்லா, 
விடும்‌, அறுவடைக்குப்‌ பின்‌ அவர்களை ம 


ஜலம்‌ இழுக்கும்‌ 


0 உலர்ந்து 
ஈவு யந்திரம்‌ 


165 


இழுக்கும்‌ வேலைக்கு ஏவினார்கள்‌. ரோமாபுரியின்‌ பிரதி 
நிதியின்‌ கட்டிடங்களில்‌ ஒன்னுதான்‌ டக்க மாவு யந்திரம்‌. 
ஒரு ரொமத்தில்‌ தனியாக இருந்தது அது. கப்பல்‌ துறை 
முகத்தில்‌ ஒரு புழுதிபடிக்த அழுக்கான கிரமம்‌ அது, 
கடற்கரை ஓரத்திலிருக்தகது .௮.து. 

அங்கே மாவு மில்லில்‌ தான்‌. அவர்கள்‌ அச்‌. ஒற்றைக்‌ 
கண்ணனைச்‌ சந்தித்தார்கள்‌, 

கத்தரித்து விடப்பட்ட தலைமயிருடன்‌ பருத்துக்‌ 
கொழுத்இருந்த அடிமை அவன்‌. அவன்‌ வாய்‌ சுருங்கி 
மிகவும்‌ சிறியதாக இருந்தது. ஒரு கண்ணால்‌ திருட்டுத்‌ 
கனமாக உலகைப்‌ பார்‌தீதான்‌ அவன்‌, ஒரு அரம்‌ காலுபடி 
மாவு இருடிவிட்டான்‌ என்பதற்காக ஒரு கண்ணை அவித்து 
விட்டார்கள்‌, அவன்‌ கழுத்திலே அதற்கு த தண்டனையாக 
ஒரு பெரிய சட்டத்தையும்‌ மாட்டிவிட்டிருக் தார்கள்‌. சாக்கு 
களில்‌ ஈ௱வு போட்டு நிரப்பவேண்டியது அவன்‌ வேலை 
அம்‌ தவேலையையோ, அவன்தோற்றததையோ அசா தாரண 
மான காகச்‌ சொல்ல முடியாது. இருந்தும்‌ அவனைப்‌ 
பார்க்கும்போதே அவன்‌ சாதாரணமானவன்‌ அல்ல 
என்பது தெரியும்‌, யாருடைய கிம்மதியையும்‌ டுத்து 
விடக்‌ கூடியவன்‌ அவன்‌. 

புதிதாக வந்தவர்கள்‌ இருவரையும்‌ அவன்‌ பார்த்த 
தாகக்கூடக்‌ காட்டிக்‌ கொள்ளவில்லை, மிகவும்‌ கனமான 
யக்திரக்‌ கல்லை இழுக்கும்‌ வேலை அவர்களுக்குக்‌ தரப்பம்‌ 
டிருக்ததைக்‌ சண்டும்‌ அவன்‌ கேலியாகச்ச்ட்டிக்காட்டினான்‌. 
அவன்‌ சிரித்து யாரும்‌ பார்‌,த்ததில்லை. நாலு யந்திரங்கள்‌ 
இருந்தன. ஒரு யந்திரத்தை இழுக்க இரண்டிரண்டு 
அடிமைகள்‌ நியமிக்கப்‌ பட்டிருந்தனர்‌. வழக்கமாகக்‌ 


கழுதைகள்‌ தான்‌ இந்த வேலையைச்‌ செய்யும்‌, ஆனால்‌ 


166 


கழுதைகளை விட இங்கு அடிமைகள்‌ சான்‌ அதிகம்‌ மலிவு, 
முன்னை ளிட இதுவும்‌ சிறந்த விஷயமாகத்தான்‌ அவர்கள்‌ 
இருவருக்கும்‌ கோன்‌ றியது. வேலை சராம்‌ சான்‌ என்றாலு ர்‌, 
ஸஹாக்குக்கும்‌ பாரபாஸாக்கும்‌ இங்கு உணவு அதிகமாகக்‌ 
இடைக்‌ கது. அடியா ஓட்டியும்‌ அவர்களை அதிகமாகத்‌ 
தொந்தரவு செய்வ இல்லை. சாட்டையை உபயோடக்காமல்‌ 
முதுகில்‌ போட்டுக்கொண்டு போடுறவன்‌ அவன்‌. ஒரே 
ஒரு குருட்டு அடிமையைத்‌ தவிர அவன்‌ வேறு யாரையும்‌ 
அடிப்பதே கடையா து. 


வருஷக்கணக்காக மாவு படிந்து மாவு மில்லுக்குள்‌ 
எங்கும்‌ ஒரே வெள்ளையாக இருக்கது. கரை கவர்கள்‌ 
கூரையிலிருற்‌த ஒட்டடை எல்லாம்‌ மாவால்‌ வெள்ளையாக 
இருந்தன. மாவு எங்கும்‌ பறக்குது. யம்திரங்களின்‌ ஓசை 
மூலைமுடுக்குகளை எல்லாம்‌ நிரப்பியது. எல்லா அடிமை 
களும்‌ நிர்வாணமாகவேதான்‌ வேலைசெய்தார்கள்‌, ஒற்றைக்‌ 
கண்ணன்‌ மட்டும்தான இடுப்பிலே ஒரு சாக்கைக்‌ கட்டிக்‌ 
கொண்டு, எலிமாதிரி இருட்டுக்‌ தனமாக வந்து போய்க்‌ 
கொண்டிருந்தான்‌. கழுத்தில்‌ பெொங்யெ மரச்‌ சட்டம்‌ 
எலிப்பொறிமில்‌ மாட்டிக்கொண்ட எலியின்‌ தோற்றத்தை 
அவனுக்கு அளித்தது. தனியாக இருக்கும்போது அவன்‌ 
மாவை பிடிபிடியாகத்‌ இனனுன்‌ எனறு சொன்னார்கள்‌. 
அவன்‌ அப்படித்‌ இன்னா இருப்ப தற்காக க தான்‌ கழுத்தில்‌ 
அந்தச்‌ சட்டம்‌ மாட்டப்பட்டிருந்க து. ஆனால்‌ அகப்பட்டுக்‌ 
கொண்டால்‌, இன்னொரு கண்ணும்‌ போய்விடும்‌ என்று 
அவனுக்குத்‌ தெரியும, வேண்டுமென்றே கெட்டிக்காரத்‌ 
தனமாக அவன இருடினான்‌ என்று செரன்னார்கள்‌, 


புதுசாக வந்த அடிமைகள்‌ பற்றி அவனுக்குச்‌ சிறிதும்‌ 
கவலையே இல்லை. ரகசியத்தில்‌ அவர்களை அவன்‌ கவனித்‌ 


ட்‌ 
167 


தாண்‌, மறுறவர்களையுா தவன்‌ _அப்படிக்தான்‌ கவனித்‌ 
தான. அவர்களிடம்‌ விரோதம்‌ பாராட்ட அவனுக்கு 
என்ன இடைக்கும்‌? எப்படிக்‌ கிடைக்கும்‌ ? அவர்களைப்‌ 
பற்றி ஆவன்‌ கேள்விப்பட்டிருந்கான்‌. ஆனால்‌ அவர்களை 
இதற்கு முன்‌ அவன்‌ பார்த்த திகூட இல்லை. யாரிடமும்‌ 
அவனுக்கு எவளித விரோ தமும்‌ இல்லை. 

கரங்க க.தில்‌ வேலை செய்த அவர்கள்‌ பயங்கரமான 
குற்றவாளிகளாக த்தான்‌ இருந்திருக்கவேண்டும்‌. ஒருவன்‌ 
குற்றவாளி மாதிரிதான்‌ இருக்கான்‌. அதை மறைக்க 
அவன்‌ முயன்ற மாஇரியும இருந்தது. அல்பன்‌ அவன்‌ 
ஆனால்‌ மற்றவன்‌ அசடன்‌ என்பது தெரிந்தது. ஆனால்‌ 
அவர்கள்‌ எப்படி சரங்கத்திலிருக்து வெளிவக்தார்கள்‌ ்‌ 
நரகத்‌. இலிருந்து மீட்சி எப்படிக்‌ கடைத்‌ தது ? யார்‌ உதவி 
னார்கள்‌ அவர்களுக்கு? அது கான்‌ விஷயம்‌. ஆனால்‌ 
அதற்கும்‌ அவனுக்கும்‌ என்ன சம்பந்தம்‌ ? 

கா,த்‌திரறாந்‌ தால்‌ எதுவும்‌ தெளிவாஇவிடம்‌. எதற்கும்‌ 
ஒரு விளக்கம்‌ சுலபமாகவே காலக்கிரமத்தில்‌ கிடைத்து 
விடும்‌ என்பது நிச்சயம்‌. தானே விளங்கிவிடும்‌ எல்லாம்‌, 
கண்கள்‌ திறந்‌ இரும்‌ சால்‌ போ தும்‌-—-விஷயம்‌ விளங்கிவிடும்‌, 
காத்இிரும்தான்‌ ஒற்றைக்‌ கண்ணன்‌, 

ஒரு இரவு மெலிர்‌ தவன்‌ மண்டியிட்டுப்‌ பிரார்த்தனை 
செய்வதை ஒற்றைக்‌ கண்ணன்‌ பார்தீதுவிட்டான. என்‌ 
அப்படிச்‌ செய்தான்‌? ஏகோ ஒரு கடவுளுக்குப்‌ 
பிரார்திதனை செய்தான்‌ அ௮வன்‌--- எந்தக்‌ கடவுளுக்கு ? 
இப்படி. மண்டியிட்டு எந்தக்‌ கடவுளுக்குப்‌ பிரார்‌ த்தன 
செய்வார்கள்‌ ? 

ஒற்றைக்‌ கண்ணனுக்குப்‌ பல கடவுள்களைப்‌ பற்றித்‌ 
தெரியும்‌. ஆலை அவர்களில்‌ யாருக்கும்‌ பிரார்த்கனை 


168 


செய்ய அவனுக்குத்‌ தோன்றியிராது, கோயிலில்‌ உருவச்‌ 
இலைக்கு முன்‌ மற்றவர்கள்‌ பிரார்த்தித்ததுபோல செய்வது 
போல அவனும்‌ செய்திருப்பானே தவிர, இந்தமாதிரி 
மூலையில்‌ பண்டியிட்டுப்‌ பிரார்த்தனை செய்இருக்க 
ஈரட்டான்‌ என்பது நிச்சயம்‌. இருட்டில்‌ அந்த மூலையில்‌ 
எந்தக்‌ கடவுள்‌ எப்படி இருக்கமுடியும்‌? முட்டாள்‌ / 
கன்னைக்‌ கவனி, த்த ஒருவனுடன்‌ பேசுவதுமாதிரி வாயால்‌ 
வார்த்தை சொல்லி ஏகோ தன்‌ கடவுனிடம்‌ சொல்லிக்‌ 
கொண்டிருந்தான அவன்‌, அதுவும்‌ விசித்திரம்‌ தான்‌. 
குசுகுசுவென்று அவன்‌ ஏதோ சொல்லிக்‌ கொண்டிருக்‌ 
தான்‌. வெறும்‌ கற்பனைதான்‌ எல்லாம்‌--- அங்கு கடவுள்‌ 
என்று எனவும்‌ இல்லை 7 


இல்லா,ததில்‌ உற்சாகம்‌ காட்டுவது இரமம்‌, ஆனால்‌ 
இதைக்‌ கண்டதற்குப்‌ பிறகு ஒற்றைக்‌ கண்ணன்‌ ஸஹாக்‌ 
இடம்‌ அடிக்கடி பேச்சுக்‌ கொடுத்தான்‌. தனக்குத்‌ 
தெரிந்த அளவில்‌ ஸஹாக்‌ விஷயத்தை அவனுக்கு 
எடுத்துச்‌ சொன்னான்‌. இருட்டிலும்‌, எங்குமிருக்‌தார்‌ தன்‌ 
கடவுள என்றான்‌. எங்கும்‌ எப்போதும்‌ அவரை அழைக்க 
லாம--- அவர வருவதை உணரலாம்‌ என்றான்‌. தன்‌ 
உள்ளத்தில்‌ அவர்‌ இருப்பதை உணர்ந்து ஆனக்‌ இக்கலாம்‌;. 
விசி.த. தரமான கடவுள்‌ கான்‌ என்றான்‌ ஒற்றைக்‌ கண்ணன்‌. 

“ ஆமாம்‌, விசித்திரமான கடவுள்தான்‌ '' என்றான்‌ 
ஸஹாக்‌. 

கேள்விப்பட்டதை இரண்டு நிமிஷம்‌ 
ஓற்றைக்‌ கண்ணன்‌. சந்தி கடவுள்‌ தான்‌ 
ஸஹாஃகின்‌ கடவுள்‌. சுரங்கத்‌ இலிருந்து வெளியேற 
அவனுக்கு உதவியது அந்தக்‌ ஃடவுள்தானா என்று 


கேட்டான்‌. 


இக்இத்தான்‌ 
வாய்ந்த 


169 


“ஆம்‌, அவர்‌. தான்‌ உதவினார்‌?! என்றான்‌ ஸஹாக, 

அடி. யைப்பட்டு கஷ்டப்படுகிறவர்கள்‌ எல்லோருக்கும்‌ 
அவர்தான்‌ கடவுள்‌, பிரபு என்றான்‌ ஸஹாக்‌. சங்கிலி 
களைத்‌ தகர்த்தெறிந்து அவர்களை மீட்க வருவார்‌ கடவுளின்‌ . 
மகன்‌. தன ஈம்பிக்கையைச்‌ சொல்ல விரும்பினான்‌ ஸஹாக்‌* 
இதைக்‌ கேட்க ஒற்றைக்‌ கண்ணன்‌ விரும்பிய தாகவும்‌ 
அவனுக்குத்‌ தோன்றியது. 

“ அப்படியா ?'' என்றான்‌ ஒற்றைக்‌ கண்ணன்‌. 

எல்லோருக்கும்‌ சொர்க்கம்‌ கிடைக்க வழியுண்டு 
அந்த வழி என்ன என்று அறிந்துகொள்ள ஒற்றைச்‌ 
கண்ணன்‌ விரும்பியதாகவும்‌ ஸஹாக்குக்கு,த்‌ தோன்‌ றியது, 
சடவுளின்‌ சத்தம்‌ அவன்‌ அவருக்கு சாக்கி சொல்ல 
வேண்டும்‌ என்பதுவானால்‌ அவன்‌ சொல்லத்‌ தயாராகவே 
இரும்‌ தான்‌. அடிக்கடி தன்‌ கடவுளைப்‌ பற்றி அவனிடம்‌ 
பேசத்‌ தொடங்கனொன்‌ அவன்‌. பாரபாஸுக்கு இதில்‌ 
சற்று வருத்தம்‌ தான்‌. ஒற்றைக்‌ கண்ணனிடம்‌ அவனுக்கு 
நம்பிக்கையில்லை. அவனுடன்‌ தன்‌ சகா பேசியதையே 
அவன்‌ விரும்பவில்லை என்றுதான்‌ சொல்லவேண்டும்‌. 
கடைசியில்‌ ஒரு நாள்‌ பரம ரகசியமான தன்‌ தாலி விஷயத்‌ 
தையும்‌ ஒற்றைக்‌ கண்ணனிடம்‌ அவன்‌ சொல்லிவிட்டான்‌, 
அவன்‌ கடவுளின்‌ பெயரைக்‌ கேட்ட ஒற்றைக்‌ கண்ணா 
னிடம்‌, பெயரைச்‌ சொல்லிவிட்டு, அது தன்‌ தாலியில்‌ 
பொறிக்கப்பட டிருப்பதையும்‌ காட்டினான்‌. மிகவும்‌ 
கவனமாக ஒற்றைக்‌ கண்ணன்‌ அம்தத்‌ காலியை,ச்‌ தடவித 
சடவிப்‌ பார்த்தான்‌. இரக்க அமை அந்தப்‌ பெயரை 
எப்படி எழுதினான்‌ என்பதை விசாரித்து ஆறிக்து 
கொண்டான்‌. கடவுளின்‌ பெயரை இப்படி எழுதுவதே 
ஒரு விசித்திரம்‌ கானே ! 


170 


மீண்டும்‌ ஒருதரம்‌ காலிக்குப்‌ பின்‌ இருக்த பெயரைப்‌ 
பார்‌. த்துவிட்டு அதைத்‌ இருப்பி விட்டுக்கொண்டான்‌. 
ஆனக்துக்துடன்‌ தான்‌ கடவுளின்‌ அடிமை- அவருக்கே 
சொக்கும என்றும்‌ சொல்லிக்கொண்டான்‌. 

* அப்படியா?” 

சிறிது நேரம்‌ கழித்து மற்றவன்‌ தாலியிலும்‌ இப்‌ 
பெயர்‌ எழுதியிருக்றெதா என்று விசாரித்தான்‌. 

“ இருக்கிறது, ஆம்‌ '' என்றான்‌ ஸஹாக்‌, 

தனக்கும்‌ அவனுக்கும்‌ ஒரேவி தமான கடவுளும்‌ நாபிக்‌ 
கையும்‌ உண்டா என்பது அவனுக்கு நிச்சயமாகத்‌ 
தெரியாது - எனினும்‌ அவன்‌ இப்படிப்‌ பதில்‌ சொல்லி 
வைத்தான்‌. ஏனென்றால்‌ அந்தப்‌ பலசாலியான பாரபாஸ்‌ 
என்றும்‌ பிரரர்‌,த,தனை செய்வதே கிடையா து. 


இதற்குப்‌ 
பிறகு பலதடவைகள்‌ ஒற்றைக்‌ கண்ணனும்‌, ஸஹாக்கும்‌ 
ஸஹாக்கினுடைய கடவுனைப்‌ பற்றிப்‌ பேசினார்கள்‌. 


இருவரும்‌ மிகவும்‌ நெருங்கித்‌ கொண்டிருப்பதாக ஸஹாக்‌ 
எண்ணிக்கொண்டான்‌. அவணிடம தன்‌ ரகயெ த்தைச்‌ 
சொன்னது ஈல்ல விஷயம்‌ -— கடவுளின்‌ 
என்றுதான்‌ ஸஹாக்‌ எண்ணினான்‌. கடவுள்‌ 
இது ஈடந்தது என்று அவன்‌ நினைத்தான்‌. 

ஆனால்‌ ஒரு நாள்‌ காலையில்‌ அடிமை ஓட்டி வந்து 
பாரபாஸையும - ஸஹாக்கையும்‌ ரோம சக்ரவர்‌ த இயின்‌ 
பிரதிநிதி பார்க்க விரும்புகிறார்‌ என்று சொன்னதும்‌ 
எல்லோரும்‌ ஆச்சரிய த்இல்‌ மூழ்கினார்கள்‌, இந்தா திரி 
அவ்ர்கள்‌ அனுபவத்தில்‌ என்றுமே நடக்‌ ததஇில்லை. 
அடிமைகளைப்போலவே அடிமை ஓட்டியும்‌ ஆச்சரியப்‌ 
பட்டான்‌. அவனுக்குத்‌ தெரிந்தும்‌ இப்படி டக்க தில்லை. 
கேவலம்‌ அடிமைகளை சக்ரவர்‌ தஇியின்‌ பிரஇநிதஇ பார்க்க 


காரியம்‌ அது 
இஷ்டப்படியே 


271 


விரும்புவதாவது? இதன்‌ காரணம்‌ என்ன? மிகவும்‌ 
தாழ்ந்த அடிரைகள்‌ இருவர்‌, பிரதிநிதி முன்‌ போம்‌ 
நிற்பதாவது? ஆச்சரியம்தான்‌. அவனே அவர்களை 
கவலையுடன்‌ அழை,த்துப்‌ போக இருந்தான்‌. இதற்கு முன்‌ 
அடிமை ஓட்டிகூட அந்த மாளிகைக்குள்‌ கால்‌ வைத்தது 
தடையா து. ஆனால்‌ அவனுக்கும்‌ அதற்கும்‌ என்ன 
சம்பக்‌தமிருக்கப்‌ போகிறது? அங்கு அவர்கள்‌ போயர்‌ 
சேருவதற்கு மட்டும்தான்‌ அவன்‌ பொறுப்பு. குறிப்பிட்ட 
நேரத்தில்‌ அவர்கள்‌ ளெம்பினார்கள்‌. எல்லோரும்‌ 
அவர்களையே ஆச்சரியத்துடன்‌ பார்த்தனர்‌. ஒற்றைக்‌ 
கண்ணனும்‌ பார்‌ ததுக்கொண்டு கின்றான்‌. 

குறுகலான சர்துகளிலே வழி கண்டு பிடித்து 
பாரபாஸாம்‌, ஸஹாக்கும்‌ கவர்னரின்‌ மாளிகையைக்‌ கனி 
யாகக்‌ கண்டுபிடித்திருக்க மாட்டார்கள்‌, வழி காட்டிக்‌ 
கொண்டு வந்தான்‌ அடிமை ஓட்டி. இருவருர்‌ நெருக்கி 
யடித்துக்கொண்டு,தான்‌ தெருவிலும்‌ நஈடர்தார்கள்‌— 
ஜோடிக்‌ காலைகள்மா திரி. மீண்டும சங்கிலி போட்டு 
அவர்கள்‌ பிணைக்கப்பட்டிருப்பதுபோல இருந்தது. 

வாசற்‌ கதவுடன்‌ பிணைக்கப்பட்டிருந்த ஒரு கறுப்பு 
அடிமை அவர்களுக்குக்‌ கதவைத்‌ இறந்துவிட்டான்‌. 
அழகாக வேலை செய்யப்பட்ட செடார்‌ மாததினாலானவை 
அக்தக்‌ கதவுகள்‌. ஒரு அதிகாரி வந்து முன்‌ கூட தீதைத்‌ 
தாண்டி அவர்களை அமைத்துப்‌ போனான்‌. ஒரு 
முற்றத்தைத்‌ தாண்டி ஒரு ஈடுத்தரமான அறைக்கு 
அவர்களை அழைத்துச்‌ சென்றான்‌. அர்த அறையில்‌ 
ரோம கவர்னரின்‌ முன்‌ நின்றார்கள்‌ மூவரும்‌. 

கழே விழுந்து அவரை வணங்கினார்கள்‌ மூவரும்‌, 
நெற்றி நிலத்தில்‌ பட ஈாஸ்கரித்தார்கள்‌, தங்களைப்‌ 


172 


போலவே ஒரு எனிதரான அவர்‌ முன்‌ இப்படி ஸ்‌ 
கரிப்பது மனிதத்‌ தன்மையல்ல என்றுதான்‌ பார்பராஸாம்‌ 
ஸஹாக்கும்‌ எண்ணினார்கள்‌-எனினும்‌ 


> 


அப்படித்தான்‌ 
செய்யவேண்டும்‌ என்று அடிமை 


ஓட்டி அவர்களைப்‌ 
பயமுறுத்தி வைத்திருந்தான்‌. எழுந்‌ இருக்கலாம்‌ என்னு 
அவர்‌ சொல்லும்‌ வரையில்‌ அவர்கள்‌ மூவரும்‌ எழுந்‌ 
இருக்கவில்லை. அறைரின்‌ எதிர்கோடியில்‌ ஒரு 
ஆஸனத்தில்‌ சாய்ந்திரும்‌ த அவர்‌ அவர்களை அணுகி வரச்‌ 
சொல்லிக்‌ கையைக்‌ காட்டினார்‌. தயங்கி த்‌ தயங்க முன்னேறி 
அவர்‌ முன்‌ நிமிர்ந்து நின்றார்கள்‌ அவர்கள்‌. அறுபது 
வயதிருக்கும்‌ அவருக்கு; உறுஇயான உடலுள்ளவர்‌. 
பருத்த மூகம்‌ - ஆனால்‌ சதை கதொங்கவில்லை, 
அகன்ற முகவாய்க்கட்டை. உத்தரவிடப்‌ பழயெ வாய்‌, 
கண்கள்‌ இஷண்யமரனவை-ஆனலல்‌ அவற்றில்‌ அவர்‌ 
களிடம்‌ எவ்வித வெறுப்பும்‌ காணவில்லை 


கண்டார்கள்‌. பயமுறு தீதுகிறமாஇரி இல்லை 
சோற்றும்‌, 


என்று 


அவர்‌ 


முதலில்‌ இந்த இரண்டு அடிமைகளும்‌ எப்படி நடந்து 
கொண்டார்கள்‌ என்று அடிமை ஓட்டியை விசாரித்தார்‌ 
அவர்‌, அவர்கள்‌ வேலை இருப்‌இசரமசக இருக்கது 
என்றான்‌ அடிமை ஓட்டி. அடிமைகளைக்‌ கண்டிப்பாக 
ஈடத்துவதுகான்‌ தன்‌ வழக்கம்‌ என்னும்‌ சேர்த்துக்‌ 
கொண்டான்‌. இதைச்‌ சக்கரவர்‌ த.இயின்‌ பிரதிநிதி எப்படி 
ரஸித்தார்‌ என்று சொல்லமுடியவில்லை. சரி போகலாம்‌ 
என்று அடிமை ஓட்டியைப்‌ போகச்‌ சொல்லிவிட்டரர்‌ 
அவர்‌. இதுபற்றி அவனுக்கு ஆக்ஷேடமில்லை. போடற 
அவசரத்தில்‌ கொஞ்சம்‌ அவமரியாதை, இரும்பி ஓடி 
விட்டான்‌ அடிமை ஒட்டி. 


173 


பிறகு அவர்‌ ஸஹாக; பாரபாஸ்‌ பக்கம்‌ திரும்பி 
அவர்கள்‌ எற்ிறாம்‌து வந்தார்கள்‌, எதற்காக அவர்கள்‌ 
அடிமை வாழ்வு வாழத்‌ தண்டிக்கப்பட்டார்கள்‌, சுரங்க கதி 
லிருந்து எப்படி வெளிவம்‌ தார்கள்‌ என்றெல்லாம்‌ விசாரித்‌ 
தார்‌. மிகவும்‌ கருணையுடன்‌ தான்‌ பேசினார்‌ அவர்‌, பிறகு 
எழுந்து அவர்களை அணுகினார்‌. எழுந்தபோது அவர்‌ 
இவ்வளவு உயரமாக இருக்கது அவர்களுக்கு ஆச்சரியமாக 
இருர்கதது. ஸஹாக்சை அணுகி அவன்‌ _,தரலியைத்‌ 
தொட்டு அதில்‌ மேல்‌ பக்கத்தில்‌ எழுதியிருக்‌ தைக்‌ 
காட்டினார்‌. அகன்‌ அர்த்தம்‌ தெரியுமா என்றார்‌. ரோம 
ராஜ்யத்தின்‌ முத்திரை அது என்றான்‌ ஸஹாக்‌, 
நல்லது என்று தலையை ஆட்டினார்‌ கவர்னர்‌. 
அந்த முத்திரையின்‌ அர்த்த ஸஹாக்‌ ரோம 
சக்ரவர்‌,த்‌ தியின்‌ உடமை என்பதன்‌ சின்னம்‌ எனறார்‌. பிறகு 
அம்தத்‌ தாலியைத்‌ இருப்பி அ,தன்‌ பின்பக்கத்தில்‌ எழுதி 
யிருக்ததைப்‌ படித்‌.தார்‌--கவனமாக, ஆச்சரியம்‌ எதுவும்‌ 
தெரியாமல்‌, பார்த்தார்‌. ** இறிஸ்து--ஏசு '' என்று படித்‌ 
தார்‌... கடவுளின்‌ பெயரை அவரால்‌ படிக்க முடிகிறதே 
என்று ஸஹாக்கும்‌ பாரபாஸும்‌ ஆச்சரியத்தில்‌ 
முழ்னார்கள. 

“யார்‌ அது ?” என்றார்‌ அவர்‌. 

குரல்‌ நடுங்க * அவர்‌ என்‌ கடவுள்‌ '' என்றான்‌ ஸஹாக்‌. 


“ ஆஹ ! அப்படியா ? அரு தப்‌ பெயரை சான்‌ 
டூகள்விப்பட்டதாக ஞாபகம்‌ இல்லை. கடவுள்கள்‌ 
எ.து தனையே. பேர்‌ உண்டு--அ.இல்‌ இவரும்‌ ஒருவர்‌. உண்‌ 
சொந்த மாகாணத்துக்‌ கடவுளா அவர்‌ 2" 

(இல்லை, எல்லோருக்கும்‌ கடவுள்‌ அவர்தான்‌ 
என்றான்‌ ஸ ஹாக்‌, ்‌ 


35 


174 


* எல்லோருக்குமா? அப்படியா ? நல்லதுதான்‌, 
அனர்‌ பெயரை நான்‌ இதுவரை கேள்விப்பட்ட துட 
இல்லையே ! ரகயெமாக இருக்கிற 
இருக்கறது." ்‌ 


“ ஆமரம்‌,” 


கடவுள்போல 


எல்லோருடைய கடவுளா அவர்‌? சக்இயுள்ளவராகத்‌ 
தான்‌ இருக்கவேண்டும்‌. அவர்‌ சக்தியின்‌ ஆதாரம்‌ 
என்ன ?'” 

61 அன்பு. 

“ அன்பா 1.....அன்‌ கூடாது ! அது எப்படியானாலும்‌ 
சரி, அதைப்பற்றி எனக்கென்ன ஆக்ஷபம்‌ ? உன்‌ 
இஷ்டப்படி நீ அதுபற்றி எண்ணுவஇல்‌ எனக்கொரு 
ஆகேஷபமும்‌ இல்லை. அவர்‌ பெயரை எதற்காக 
இந்தத்‌ தாலியில்‌ எழு தியிருக்றொய்‌ 1” 

* அவருக்கு உரியவன்‌ கான்‌. அவர்‌ சொத்து,” 
ஸஹாக்கின்‌ குரல்‌ மறுபடியும்‌ ஈடுங்யெது. 

“ அப்படியா ? அவர்‌ சொத்தா 8? அது எப்படி. ? நீ 
ரோமாபுரிச்‌ சக்ரவர்த்தியின்‌ சொத்து, அடிமை என்று 
இந்தப்பக்கம்‌ சொல்றதே! நீ சர்க்காரின்‌ சொத்து 
அல்லவா ?'' 

ஸ்ஹாக பதில்‌ சொல்லவில்லை. தரையைப்‌ பார்த்துக்‌ 
கொண்டு நின்றான்‌. 

கடைசியில்‌ அந்த கவர்னர்‌ சொன்னார்‌ அனு தாபத்‌ 
துடன்‌ சொன்னார்‌? இதற்கு நீ பதில்‌ சொல்ல 
வேண்டும்‌. இது பற்றித்‌ தெளிவாக எனக்குத்‌ தெரிய 
வேண்டும்‌. மீ சர்க்கார்‌ சொத்தா இல்லையா சொல்‌,” 

மான்‌ என்‌ பிரபு, என்‌ கடவுளின்‌ சொத்து 
அடிமை ”' என்றான்‌ ஸஹாக்‌ கிமிர்க்து பார்க்காமல்‌, 


175 


அவனையே பார்த்துக்கொண்டு நின்றார்‌ கவர்னர்‌, 
ஸஹாக்கின்‌ முகத்தைக்‌ கையால்‌ நிமிர்த்தி அவன்‌ 
கண்களைப்‌ பார்த்தார்‌. ஒரு சில வினாடிகள்‌ எதுவும்‌ 
சொல்லாமல்‌ நின்றார்‌. பிறகு அவன்‌ முகவாய்க்கட்டையை 
விட்டுத்‌ தன்‌ கையை எடுத்தார்‌. 

பிறகு பாரபாஸ்‌ முன்‌ கின்று அவன்‌ தாலியையும்‌ 
இருப்பிப்‌ பார்த்தார்‌. கேட்டார்‌ : 

“ நீயும்‌ இடத அன்புக்‌ கடவுளை ஈம்புகிறாயா 1" 

பாரபாஸ்‌ பதில்‌ சொல்லவில்லை, 

“ சொல்‌, நீயும்‌ ஈம்புகிறவனா ?"' 

பாரபாஸ்‌ தலையை ஆட்டினான்‌. 

நீ நம்பவில்லையா ? அப்படியானால்‌ அவர்‌ பெயரை 
ஏன்‌ இங்கு பொறித்து வைத்திருக்கிறாய்‌ ?'' 

பாரபாஸ்‌ மீண்டும்‌ மெளனம்‌ சாதித்தான்‌. 

“ அவர்‌ உன்‌ கடவுளில்லையா ! அதுதானே இதன்‌ 
அர்த்தம்‌ 7" ்‌ 

பாரபாஸ்‌ கடைசியில்‌, பொதுவாக, மெல்லிய குரலில்‌ 
சொன்னான்‌ : (£ எனக்கு ஒரு கடவுளும்‌ இல்லை.” ஸஹாக்‌ 
காதிலும்‌ ரோம கவர்னரின்‌ காதிலும்‌ தெளிவாகவே இந்த 
வார்த்தைகள்‌ விழுந்தன. ஸஹாக்கன்‌ ஏமாற்றமும்‌, 
துயரமும்‌, ஆச்சரியமும்‌ நிறைந்த பார்வை தனனை ஈட்டி 
போலக்‌ குத்தியது என்று உணர்ந்தான்‌ பாரபாஸ்‌, 
மற்றவன்‌ கண்ணை நேரில்‌ பார்க்காவிட்டாலும்‌, அவன்‌ 
பார்வை தன்‌ உள்ளத்தைக்‌ இனளைத்தது என்று கண்டான்‌ 
பாரபாஸ்‌, 

சோம கவர்னருக்கும்‌ இது ஆச்சரியமாகத்தான்‌ 
இருக்‌.தது. 


176 


எனக்குப்‌ புரியவில்லை" என்றார்‌ அவர்‌. பின்‌ என்‌ 
இதில்‌ அவர்‌ பெயரை றிஸ் து ஏசு ' 


என்றை 
பெயரைப்‌ பொறி த்துக்‌ கொண்டிருக்கிறாய்‌?” 


இருவரில்‌ ஒருவரையும்‌ கிமிர்ம்த பார்க்காமல்‌ 
பாரபாஸ்‌ பதிலளித்தான்‌. “ நரன்‌ 


நம்ப ஆசைப்‌ 
படுவதால்‌ !" என்றான்‌. 


கவர்னர்‌ நிமிர்ந்து அவனைப்‌ பார்த்தார்‌. எத்தனையோ 
அனுபவங்கள்‌ அவன்‌ முகத்திலும்‌ கண்களிலும்‌ கோடுகள்‌ 
வரைக்கிரும்‌ ன. பலமுள்ளவன்‌ அவன்‌. அவன்‌ கண்களி 
லிருக்து எதையும்‌ தெரிந்துகொள்ள முடியாது என்று 
அமிர்து கொண்டார்‌ கவர்னர்‌. இந்த பனிகன்‌ முகத்‌ 
தையும்‌ நிமிர்‌ சீதப்‌ பார்க்க வேண்டும்‌ என்று ௮ 
தோன்‌ றவேயில்லை. ஏன்‌? அது அவருக்$ச 

ஸு ஹாக்‌ பக்கம்‌ இரும்பினார்‌. 

“ நீ சொன்னதன்‌ அர்த்தம்‌ உனக்கே தெரிகிற த; ? 
சீஸரின்‌ அதிகாரத்தை ந எதர்க்கிறாய்‌ என்று ஏற்படு, 
அவரும ஒரு கடவுள்‌ தான்‌ என்பைத அறிவாயா நீ? அ 
சொத்து 8 என்பது புரியவில்லையா உனக்கு? உன்‌ 
தாலியில்‌ முதலில்‌ சழுஇயிருப்ப து அவர்‌ பெயா்‌ தான்‌. நி 


வேறு ஒருவர்‌ சொத்து என்று சொல்கிறாயே! பெயரே 
வெளியில்‌ தெரியாத ஒரு ௧௨ 


வருக்கு தீ 
தெரியாது. 


வர்‌ 


வுவனை அடிமை என்று நீ 
சொல்லிக்கொள்வது சரியா, சொல்லு? ரை 
எ இர்ப்பதல்லவா அது ?'! 
4 ஆம்‌ 2 


சன்று நடுககமில்லாத குரலில்‌ பதிலளித்‌ 
கான்‌ ஸ்ஹாக்‌. 


'* அதுவே சரி எனஒருயா ;!* 
“ ஆமாம்‌ 


177 


1 இப்படி சொல்வதால்‌ உனக்கு என்ன கிடைக்கும்‌ 
என்று தெரியுமா?” 

“ தெரிகிறது.” 

ரோம கவர்னர்‌ சற்று நேரம்‌ மெளனமாக இருந்தார்‌, 
இற்த ௮சடனின்‌ கடவுனைப்பற்றி அவர்‌ சமீப காலத்தில்‌ 
நிறையவே கேள்விப்பட்டிருக் தார்‌. அடிமையின்‌ சாவை 
அடைக்த அக்தப்‌ பைத்தியக்காரனைப்பற்றி அவர்‌ கேள்விப்‌ 
பட்டிருந்தார்‌. * தளைகளை அறுத்தெரியுங்கள்‌ [........ ய 
“ கடவுளின்‌ அடிமைகளை விடுவிக்க வருவேன்‌ கான்‌...... 
என்னு சொன்னவர்‌ அவர்‌. அப்படி ஒன்றும்‌ இங்கு தராத 
கொள்கையல்ல அது... இர்த அடிமை போன்ற பிடிவாத 
முக முள்ளவச்பளால்‌ சொந்தக்காரர்களுக்கு ௮,இக லாபம்‌ 
இராது. 

“உன்‌ கொள்கையைக்‌ துறந்தால்‌ உனக்கு ஒரு 
கெடுதியும்‌ வராமல்‌ பார்த்துக்‌ கொள்கிறேன்‌" எனறார்‌ 
அவர்‌. “ உன்‌ கடவுளை மணுத்துவிடு,” 

“ என்னால்‌ முடியா து' என்றான்‌ ஸஹாக்‌, 

“ ஏன்‌ முடியாது?” 

“ என்‌ கடவுளை நான்‌ எப்படி மறுக்க முடியும்‌ ?” 

: அதிசயமான மனிதன தான்‌ நீ, எந்த மாதிரி 
தண்டனை விதிப்பேன்‌ நான்‌ உனக்கு என்று தெரியு ' 
மில்லையா ? உன்‌ கொள்கைக்காக நீ சாகவும தமாராக 
இருக்றொயா !” 

ட அந்தத்‌ இர்மானம என கையில்‌ இல்லை” என்றான 
ஸஹாக்‌ அமைதியாக. 

“ அது தைரியஸ்தன்‌ பேச்சல்ல, உயிர்‌ வாழ்வது 
விரும்பத்‌ தக்கதல்லவா ?'' 

12 i 


178 


“ விருபபத்‌ தக்கதுதான்‌ " என்றான ஸஹாக்‌, 

“ உன கடவுளை நீ மறுக்காவிட்டால்‌, உன்னை யாரும்‌ 
காப்பாற்ற முடியாது. நீ சாகவேண்டிய துதான்‌." 

உண்‌ பிரபுவை, என்‌ கடவுளை கான்‌ மறுப்பது 
எப்படி?" 

சோம கவர்னர்‌ தோள்பட்டைகளை உலுக்கினான்‌. 

“ அப்படியானால்‌ உனக்கு நான செய்யக்கூடிய உதவி 
ஜன்‌ றுமில்லை.” தான சற்றுழன்‌ உட்கார்ந்திருந்த 
மேஜை யண்டை போய்‌, அதன்‌ சலவைக்கல்‌ தட்டை ஒரு 
சிறிய தந்தச்‌ சத்தியால்‌ கட்டினை. 

்ன்க்குத்‌ தானே சொல்லிக்கொள கிற மாதிரி நீயும்‌ 
உன கடவுள்‌ மாஇரியே அரைப்‌ பைக இயமாக த்தான்‌ 
இருக்கிறுய்‌ '' எனறு சொன்னான்‌. 

காவலாளி வருவ தற்கராகஃக்‌ காத்திருக்கும்போது, பார 
பாஸை அணுகி கவர்னர்‌ தன்‌ குத்தீட்டியால்‌ 
“ கிறிஸ்து--ஏசு ” என்கற வார்‌ ததைகள்‌ மேல்‌ ஒரு கோடு 
கிழித்தார்‌, 

“ இதற்கு அவசியமில்லை 8 அவரிடம்‌ நம்பிக்கை 
ைக்காதுவன அல்லவா ?” என்ருர்‌, 

நெருப்பால்‌ சுடுவதுபோல இருந்தது பாரபாஸாுக்கு 
ஸஹாக்னெ பார்வை. அதை அவன்‌ மறக்கவே முடியா து. 

காவலாளி ஸஹாக்கை அழைத்துச்‌ சென்றான்‌. பார 
பாஸ்‌ அங்கேயே நின்றான்‌. புத்திசாலித்‌ தனமாக நடந்து 
கொண்டதுபற்றி அவனைப்‌ பாராட்டினார்‌ கவர்னர்‌. அகற 
கேற்றபடி. அவனுக்கு வெகுமதி அளிக்கத்‌ தான்‌ விரும்புவ 
தாகவும்‌ சொன்னார்‌. வீட்டில அடிமைகளின்‌ தலைவ 
னிடம்‌ போய்‌, வீட்டு அடிமைகளில்‌ ஒருவனாக அவன்‌ 


179 


இனி வேலை செய்யவேண்டும்‌. என்றார்‌ கவர்னர்‌. வேலை 
அவ்வளவு கடினமாகவும்‌ இராது என்றார்‌. 

நிமிர்ந்து ஒரு விநாடி. அவரைப்‌ பார்த்துவிட்தே தலை 
குனிந்தான்‌ பாரபாஸ்‌. அவன்‌ கண்களில்‌ ஒரு பாவம 
இருக்கது என்பதை இப்போதுதான்‌ அந்த ரோமன்‌ 
கவனித்தான்‌. வில்லிலிருந்து விடுபடமாட்டாமல்‌ சக்தி 
மிழந்துவிட்ட ஓரு அம்புபோல அந்தக்‌ கண்களில்‌ 
வெறுப்புக்‌ குடியிருந்தது என்று கண்டார்‌ அவர்‌. 

உத்தரவு இடைத்தபடிச்‌ செய்யப்‌ போனான்‌ பாசபாஸ்‌, 


மெஹாக்கைச்‌ சிலுவையில்‌ அறைந்து கொன்ற 
போது பாரபாஸ்‌ சிறிதுதூர,த்துக்கப்பால்‌ மறைந்து கின்று 
கொண்டு கவனித்தான்‌. ஸஹாக்கின்‌ கண்களில்‌ பட 
அவன்‌ விரும்பவில்லை. சித்தூவடை செய்யப்பட்டு குது 
துயிரும்‌ குலையுயிருமாகச்‌ சிலுவையில்‌ உயிர்‌ நீத்துக்‌ 
கொண்டிருந்த ஸஹாக்‌ அவனைக்‌ கவணித்திருப்பானா 
என்ப3,த சக்ேகக்தான்‌. சித்திரவதை உத்தரவிடவில்லை 
கவர்னர்‌ எனினும்‌, அதிகாரிகள வழக்கமாக ஸஹாககை 
சித்தரவதை செய்துதான சிலுவையில்‌ தொங்க 
விட்டார்கள்‌. சித்திரவதை செய்யவேண்டாம அவனை 
என்றும்‌ உத்தரவிடவில்லை. எதற்காக அவனுக்குத்‌ 
தண்டனை விதிக்கப்பட்டது எனறு யாருக்கும்‌ தெரியாது, 
ஆனால்‌ அடிமைகளைச்‌ சிலுவையில்‌ அறைவது சகலுமான 
கித்‌ இயப்படிக காரியம்‌ தான. 

மீண்டும்‌ அவன தலையில்‌ பாதி க்ஷவரம சேயயப்பட்‌ 
டிரும்தது. மயிரும்‌ ரத்தமும்‌ தலையில்‌ இட்டுத்‌ திட்டாக 
இருந்தன. அவன முகத்தில்‌ ஒருவித பாவமும்‌ இலலை. 
ஆல்‌ ஏதாவது இருக்க முடியுமானால்‌, எப்படி. இருக்கும 


180 


என்று பாரபாஸ்‌ உணராமல்‌ இல்லை, எரிறெ கண்களுடன்‌ 
அந்தக்‌ காட்சியைப்‌ பார்‌.த்துக்கெர்ண்டே நின்றான்‌ அவன்‌, 
அக்கருக்து அசையவே அவனுக்கு மனமில்லை-— முடிக்‌ தால்‌ 
கூட அவன்‌ நகர்த்திருக்க மாட்டான்‌ என்றே சொல்ல 
வேண்டும. இந்த மெலிற்த உடல்‌ என்ன குற்றம்‌, எப்படிச்‌ 
செய்திருக்க முடியும்‌? அரசரை எதிர்த்த ச.இக்குற்றம்‌ 
எனப தற்கடையாளமாக அவன மார்பில்‌ அரசரின்‌ 
முத்திரை இயால்‌ சுடப்பட்டிருந்த.து. இனி _அஃவயெ 
மில்லை என்பதால்‌ அவன்‌ அடிமைத்‌ தாலியையும்‌ அகற்றி 
யிருந் தார்கள்‌. 

நகருக்கு வெளியே ஒரு குன்‌ இன்மீது உயிர்‌ கீத்தான 
ஸஹாக்‌, அடிவார த்இலிருந்‌த ஒரு பு.கருக்குப்பின்‌ ஒளிந்து 
கொண்டு பார்த்தான்‌ பாரபாஸ்‌, அதிகாரிகளையும்‌ 
அவனையும்‌ தவிர அங்கு வேறு யாரும்‌ இல்லை. ஏதாவது 
குற்றம்‌ செய்து தண்டிக்கபபட்டவனாக 


இருந்தால்‌ அங்கு 
ஒரு கூட்டமே கூடியிருக்கும்‌, 


இப்போது 


யாருக்கும்‌ 
அவன செய்த குற்றம்‌ என்ன என்றே தெரியாது. 
இப்போதும வஸந்து காலம்தான்‌, ௨ அவர்‌ வந்து 
விட்டார்‌ ” எனறு பண்டி௰ிட்டு 


சுரங்கத்தை விட்டு 
வரவேற்றுனே ஸஹாக்‌ அதே 
போன்ற வஸந்க காலம்தான்‌ இதுவும்‌. பூமியே பசுமை 
யாக இருந்தது. சாவுக்‌ குன்றிலேயும்‌ மலர்கள்‌ பூத்து 
இருக்‌ தன. கண்படலாதலால்‌, ஒர்‌ வெப்பமாக 
இருந்தது. ஈக்கள்‌ நிறைய இருக்தன. ஸஹாக்கின்‌ உடல்‌ 
பூராவும்‌ ஈக்கள்‌ மொய்த்துக்கொண்டிருக்‌ தன, அவற்றை 
விரட்டவேண்டும எனகிற பிரக்ஞையே அவனுக்கோ 
மற்றவர்களுக்கோ இல்லவே யில்லை, ஸஹாக்கின 
॥ரணத்தில விசேஷம்‌, பெரியது, அதிசயம்‌ என்று 
சொல்ல ஒன்றுமில்லை. 


வெளியேறும்போது, 


181 


இப்படியிருந்தும்‌ இந்தச்‌ சாவு பாரபாஸின்‌ உள்ள தகை 
உருக்கியது. ஒவ்வொரு சிறு சம்பவ, தலையும்‌ ஞாபகத்தில்‌ 
இறுத்திகச்‌ கொள்வது என்றெ உத்தேசத்தில்‌ அவன்‌ 
எல்லாவற்றையும்‌ கவனித்தான்‌ நெற்றியில்‌ அரும்பி, 
கன்னங்களில்‌ வழிக்கோடிய வியர்வை, அரசாங்கச்‌ 
சின்னங்கள்‌ சுடப்பட்ட மார்பு எழுந்து அடங்குவது, 
ஒருவரும்‌ ஓட்டாக ஈக்கள்‌ எல்லாவற்றையும்‌ பார்தது 
மனத்தில்‌ பதிய வைத்துக்கொண்டு நின்றான்‌ அவன்‌. 
கலை தொங்க, பெரிதாக முனகிக்‌ கொண்டிருக்‌ தான்‌ 
ஸ்ஹாக்‌. அவன்‌ விட்ட ஒவ்வொரு மூச்சும்‌ பாரபாஸின்‌ 
காதில்‌ ஒலித்தது, அவனும்‌ பெருமூச்சு விட்டான்‌) 
அவன்வாயும்‌ பிளந்‌ இருக்கது. தாகமாக இருப்ப காக க்கூட 
எண்ணினான்‌ அவன்‌. இப்படி பாரபாஸ்‌ உணர்ந்கதே 
ஆச்சர்யம்‌ ; பிறர்‌ உணர்ச்சிகள்‌ எதையுமே ஈதிக்காதிருக்க 
பழகியவன்‌ அவன்‌. அவனுடன்‌ பிணைபட்டிருக்‌ தவன்‌ 
அவன்‌ -- இன்னமும்‌ அக்தச்‌ ௪ங்கவி அறுபடவில்லை 
என்றே பாரபாஸ்‌ எண்ணினான்‌. 

ஏதோ சொல்ல ஸஹாக்‌ முயன்றான்‌- அவன்‌ முயற்சி 
வெற்றி தரவில்லை. என்ன சொன்னான்‌ என்பது யார்‌ 
காதிலும்‌ விழவில்லை. பாரபாஸுக்கே கேட்கவில்லை, 
மலைச்சரிவிலே ஓடிப்போய்‌ என்ன வேண்டும்‌ என்று அவன்‌ 
கேட்டிருக்கலாம்‌. ஈக்களைக்‌ உட ஓட்டியிருக்கலாம்‌. ஆனால்‌ 
அவன்‌ அப்படிச்‌ செய்யவில்லை, பு.தருக்குப்‌ பின்னால்‌ 
ஒளிந்துகொண்டு பேசா திருந்து விட்டான்‌. எரிகிற கண்‌ 
களால்‌ பார்த்துக்‌ சொண்டு, அவன்‌ வலியால்‌ இவன்‌ 
வாயும்‌ இறந்திருக்க அசையாமல்‌ நின்றான்‌ பாரபாஸ்‌. 


அதி சக்ர ஸஹாக்‌ இறந்து விடுவான்‌ 
என்பது தெளிவாகிவிட்டது. மூச்சு லேசாக வந்தது: 


182 


பாசபாஸ்‌ நின்ற இடத்தில்‌ அவன மூச்சுவிட்ட சப்தம்‌ 
கேட்டு அடங்இவிட்டது. அவன்‌ மார்பு எழுந்து 
அடங்குவதும்‌ நின்றுவிட்டது. சிறிது நேரத்து 
கெல்லாம்‌ ஸஹாக்‌ செத்துவிட்டான்‌ என்றுதான்‌ சொல்ல 
வேண்டும்‌. இந்தத்‌ தடவை உலகம்‌ இருட்டவில்லை, 
அதிசயங்கள்‌ எதுவும்‌ நிகழவில்லை. ரொம்ப நாட்களுக்கு 
முன்‌, கொல்கோ தாவில்‌ போலவே காவலாளிகள்‌ இங்கும்‌ 
பகடை உருட்டிக்‌ கொண்டு உட்கார்ந்திருக்கனர்‌. 
அசா காரணமாக எதுவும்‌ நடைபெறவில்லை. சிலுவையில்‌ 
இருக்கவன்‌ மரித்ததைக்கூிட கவனியாமல்‌ 
உருட்டினார்கள்‌. இறந்துவிட்டான்‌ ஸஹாக்‌ என்று 
கவனித்தது பாரபாஸ்‌ ஒருவன்‌ தான்‌, இறந்துவிட்டான்‌ 
என்‌ றறிந்தும்‌ பெருமூச்சு விட்டுவிட்டு, பிரார்‌ ததனை 


செய்பவன போல மண்டியிட்டான்‌ பாரபாஸ்‌, 


பகடை 


மண்டியிட்ட தும்‌ ௮.இசயம்‌ தான்‌. ஸஹாக்‌ இருக்தால்‌ 
அதுபற்றிச்‌ சற்தோஷப்பட்டிருப்பான்‌. அவன்தான்‌ 
இறந்துவிட்டானே ! 
அது எப்படியானாலும, மண்டியிட்ட பாரபாஸ்‌ 
பிரார்த்தனை செய்து சொண்டிருந்தான்‌ என்று சொல்ல 
முடியாது. யாரைப்‌ பிரார்த்திப்பது? எதற்காகப்‌ 
பிரார்‌. தீ இப்பது ? இருந்தும்‌ அவன்‌ அங்கு மண்டியிட்டிருக்‌ 
தான கொஞ்சநேரம்‌, 


துயரம்‌ நிறைந்த முகத்தை மூடிக்‌ கொண்டு அழுகிற 
மா திரிச்‌ சிறிது நேரம்‌ உட்கார்ந்‌ இருக்‌ கான்‌ பாரபாஸ்‌. 

திடீரென்று காவலாளி ஒருவன்‌ எழுந்தான்‌. இறந்து 
விட்டான அடிமை என்று கண்டதும்‌ அவனைச்‌ சிலுவையி 
லிருந்து கழட்டிவிட்டு எல்லோரும்‌ அவரவர்கள்‌ இருட்பிடம்‌ 
போய்ச்‌ சேர்க்தார்கள்‌. 


183 


இப்படியாக ஸஹாக்‌ சிலுவையில்‌ உயிர்‌ நீக்சதைப்‌ 
பார்‌ த துக்கொண்டு நின்றான்‌ தப்பிய பாரபாஸ்‌-னிடு கலை 
செய்யப்பட்ட பாரபாஸ்‌. 


இல காட்களில்‌ கவர்னர்‌ தனது பதனியிழக்து ஓய்வு 
பெற்றுக்‌ கொண்டார்‌. அனர்‌ ஆட்டி செலுத்திய 
காலத்தில்‌ தனக்கும்‌ அரசாங்கத்துக்கும்‌ அவர்‌ கிறையப்‌ 
பொருளிட்டினார்‌. எத்தனேயேோ அடிமைகளும்‌ அழை 
ஓட்டிகளும்‌ இந்தப்‌ பொருளிட்டுதலுக்கு உதவினார்கள்‌. 
எத்தனையோ சொடுமைகள்‌ எ.த்தனையோ பேர்வழிகளுக்கு 
இழைக்கப்பட்டன. அந்ததீ இவின்‌ இயற்கை வளத்தையும்‌ 
சுரங்கச்‌ செல்வத்தையும்‌ பூரணமாக ஆராய்ந்து லாப 
மடைக்கார்‌ அர்த கவர்னர்‌. ஆனால்‌ அவர்‌ கொடூச 
இத்தமுள்ள மனிதர்‌ அல்ல. அவர்‌ ஆட்சி கொடுபையாக 
இருந்ததே தவிர, அவர்‌ நல்லவர்‌ தரன்‌. அவரைக்‌ குறை 
சொல்லக்கூடியவர்கள்‌, அவரை சரியாகத்‌ தெரிந்து 
கொள்ளா தவர்கள்‌ தரன்‌. அவரைப்‌ பலருக்குக்‌ தெரியாது 
என்பதும்‌ உண்மையே / எட்டாத உயரத்‌இல்‌ இருந்தவர்‌ 
அவர்‌. அவர்‌ போகப்‌ போரூர்‌ என்றறிந்து கஷ்டப்பட்ட 
பலர்‌ ஆறுதல்‌ பெருமூச்சு விட்டார்கள்‌. புதிதாக வருபவர்‌ 
கல்லவராக இருக்க மாட்டாரா என்று அவர்களை 
எண்ணினார்கள்‌. ஆனால்‌ அம்‌ தப்‌ பசுமையான அழயெ 
இவை விட்டு பனசில்லாமல்‌ தான பிரிக்தார்‌ அவர்‌, அவர்‌ 
பல அந்‌ தோஷ கரட்களை அங்கு கழி.குஇருக் தார்‌. 


தன்‌ வேலையில்லாமல்‌ அனக்கு மிகவும்‌ கஷ்டமாகவே 
இருக்கும்‌ என்று உணர்கிதார்‌. அவர்‌. வய கானவர்‌ 
எனினும சுறுசுதுப்பானவர்‌ அவர்‌ மிகவும்‌ பண்புள்ளவர்‌ 
ஆகவே தன்‌ அறிவுக்கும்‌ ஆத்றலுக்கும்‌ ரோமா புரியில்‌ 


184 


இடம்‌ இருக்கலாம்‌ என்று எண்ணி ஆ றுதல்‌ அடைந்தார்‌ 
அவர்‌. சரிசமானமாகப்‌ பலருடன்‌ தலைககரில்‌ பழகலாம்‌ 
என்பதே பெரிய ஆறுதல்‌ கானே ! கப்பலின்‌ மேல்‌ 
தளத்தில்‌ ஆஸனை,த்தில்‌ சாய்ந்தபடியே கடலைப்‌ பார்த்துக்‌, 
கொண்டே இப்படியெல்லாம எண்ணினார்‌ அவர்‌, 


தனக்குத்‌ தேவலை என்று அவர்‌ எண்ணிய அடிமை 
களையும்‌ உடன்‌ அழைத்துச்‌ சென்றார்‌. 
பாரபாஸும்‌ போனான்‌. அவ்வளவு வயசான அடிமையால்‌ 
அப்படியொன்றும்‌ பிரமாத உபயோகமிரா து-எனினும்‌ 
ஏதோ உணர்ச்சி காரணமாக, ஒரு பிரியம்‌ காரணமாக 
அவர்‌ அவனையும்‌ சரோமாபுரிக்கு அழைத்து சென்றார்‌, 
அரசர்‌ சார்பில்‌ தன்‌ கடவுளையும்‌ மறுக்கவும்‌ துணிந்த 
இந்த அறிவுள்ள அடிமைமிடம்‌ அவருக்கு அனுதாபம்‌ 
இருந்தது. அவனும வரட்டு$ம என்று எண்ணினார்‌. 
இப்படி ஒரு அடிமையிடம்‌ மறக்காமல்‌, பிரியமாக, அவர்‌ 
இருப்பார்‌ என்று யாருமே எண்ணவில்லை, 


அவர்களுடன்‌ 


காற்று இல்லாதபடியால்‌ கப்பல்‌ வழக்க த்துக்கும்‌ 
அதிகமாகவே கடலில்‌ சென்றது. படகு குள்ளும்‌ 
அடிமைகள்‌ துடுப்பெடுத்துக்‌ கையில்‌ ரச்தம துளிக்கத்‌ 
தள்ளி அதைப்பல வாரங்களுக்குப்‌ பிறகு ஆஸ்டியா துறை 
முகத்தில்‌ கொண்டுபோய்ச்‌ சேர்த்தார்கள்‌. மறுநாளே 
கவர்னர்‌ ரோமாபுரிக்குப்‌ போய்ச்‌ சேர்ந்தார்‌. அடிமைகளும்‌ 
மற்றவர்களும்‌ இரண்டொரு நாட்களுக்குப்பின்‌ போய்ச்‌ 
சேர்க்தனர்‌. 

மிகவும்‌ பணக்கார, நாகரிகப்‌ பகுதியில்‌ நகரில்‌ ஒரு 
மாளிகையை வாங்கினார்‌ அவர்‌, பல மாடிகள்‌ உள்ள ஒரு 
கட்டிடம்‌ அது. சலவைக்கல்லும்‌ வேறு டலவித அலங்‌ 
காரப்‌ பொருள்களும்‌ நிறைந்த மாளிகை அது. ற்ற 


185 


அடிமைகளைப்போல பாரபாஸும்‌ இந்த பாரவிகையில்‌ 
அடித்தளத்தில்‌ ௨சித்தான்‌, மிகவும்‌ பெரிய அழகிய 
மாளிகை அது என்று அவனுக்குக்‌ தெரிக்‌த து-- ஆனால்‌ 
அதைப்பற்றி அவனுக்சென்ன வந்தது! மிகவும்‌ சுலபமான 
வேலைகள்‌ தான்‌ அவனுக்டெப்பட்டன. சில்‌ லறை வேலைகள்‌. 
அடிமையாயிருந்து விடுதலை பெற்ற ஒரு அகம்பாவக்கார 
சமையற்காரனுடன்‌ அவனும்‌ மற்றும்‌ பல அடிமைகளும்‌ 
இனமும்‌ சந்தைக்குப்போய்‌ சாமான்கள்‌ வாங்கிவறாவார்கள்‌- 
ரோமாபுரியில்‌ பெரும்‌ பகுதியைப்‌ பார்க்க பாரபாஸுக்கு 
இப்படி வாய்ப்புக்‌ கடைத,சது. 


அவன்‌ அதைப்பார்‌.த,.தான்‌என்று சொல்வதே பிசகோ 
என்னவோ? அவனை எவ்விதத்திலும்‌ பாக்காமல்‌ 
ரோமாபுரி அவன்‌ சுண்களில்‌ பட்டது என்று சொல்ல 
லாமா? குறுகலான தெருக்களிலே கூட்டத்‌ திலே முட்டி 
மோ இக்கொண்டு முன்னேறும்போதும்‌, சந்தைக்‌ கும்பலில்‌ 
இரியும்போதும்‌ அதெல்லாம்‌ ஏதோ பனிப்‌ படலத்தில்‌ 
தெரியும்‌ காட்சிகள்‌ போல அவன்‌ மனத்தில்‌ பட்டன 
தனக்கு அப்பாற்பட்டது அது என்ற எண்ணம்‌ தான்‌ 
அவனுக்கு. பெரிய சக்இவாய்க்‌ த அந்தத்‌ தலைநகரம்‌ 
அவனைப்பற்றிய வரையில்‌ உண்மையே அல்ல. குன்‌ நினை 
வில்லாமலேசான்‌ அவன்‌ இதையெல்லாம்‌ பார்த்தான்‌. 
வழக்க வேகத்திலே ஏவிய காரியத்தைச்‌ செய்தான்‌. பல 
தேசத்து மக்கள்‌, பல பாஷை பேசுகிறவர்கள்‌ இங்கு வந்து 
கூடினர்‌. பொருளும்‌ பண்டமும்‌ ஏராளமாக எங்கும்‌ இமை 
பட்டது. எத்தனை பாட மாளிகைகளும்‌ கூட கோபுரங்களும்‌ 
இருந்தன. கடவுள்கள்‌ எத்தனை எத்தனையோ 7? கடை 
களுக்குப்‌ போவோரும்‌, கோயிலுக்குப்‌ போவோரும்‌ 
வருவோருமாகத்‌ தெருக்கள்‌ நிறைம்‌ இருக்‌ தன. இதெல்லாம்‌ 


186 


கண்டு வேறு ஒருவனின்‌ கண்கள்‌ பரவசப்பட்டிருக்கும்‌. 
பாரபாஸ்‌ இெெல்லாவற்றையும்‌ கண்டும்‌ காணாதமா திரி 
நடமாடினான்‌. அவனுக்கும்‌ இதற்கும்‌ எவ்வித சம்பந்தமும்‌ 
இல்லை என்பது தெளிவு. இந்த உலகத்தின்‌ டடாடோபங்‌ 
களைப்பற்றி அவனுக்கு என்ன கவலை? இது அவன்‌ 
கவன தீதுக்கு உரியதல்ல என்றே அவன்‌ எண்ணினான்‌. 


அப்படி அவனால்‌ அலக்ஷியமாக இருக்கவும்‌ முடிய 
வில்லை. இதெல்லாம்பற்றி அவன்‌ அடிமன த்திலே ஒரு 
வெறுப்பும்‌ தோன்றிக்‌ கொண்டிருந்தது. 


இதிலே பொய்யான விஷயங்கள்‌ என்று சொல்‌ 
வதற்குக்‌ குறிப்பாக கோயில்‌ ஊர்வலங்களும்‌, மதப்‌ படா 


டோபங்களும்‌ அவன்‌ கண்களை உறுத்தின. என்ன 
ஆர்ப்பாட்டம்‌ ! இவ்வளவும்‌ எதற்கு? கடவுளேயற்ற 


அவனுக்கு இதெல்லாம்‌ வெறும்‌ பாட்டி என்றுதான்‌ 
தோன்றிற்று. அடிக்கடி இந்த ஊர்வலங்களைப்‌ பார்த்து 
அவற்றிற்காக ஒதுக்கி கிற்கவேண்டி யமிருந்கததுபற்றி 
அவன்‌ என்ன நினைத்தான்‌ ? இருட்டு த்‌ தனமாக அரைப்‌ 
பார்வையாக அவற்றையெல்லாம்‌ கவனித்தான்‌ அவன்‌. 
ஒருதரம்‌ இப்படிப்பட்ட ஒரு ஊர்வலத்தைத்‌ தொடர்ந்து 
அவன்‌ ஒரு கோயிலுக்குள்‌ போனான்‌. அதுவரை அவன்‌ 
பார்த்த கோயில்களை எல்லாம்விடப்‌ பிரமா தமாக இருந்தது 
இந்தக்‌ கோயில்‌. கையில்‌ ஒரு குழந்தையுடன்‌ ஒரு ஸ்‌இரீ 
நின்றாள்‌ ஒரு படத்தில்‌, அது யார்‌ என்னு அவன்‌ கேட்ட 
போது ஐஸிஸும்‌, அவளுடைய புனிதமான குழந்தை 
ஹேப்ரஸும்‌ என்று பதில்‌ வந்தது. பிறகு அவர்கள்‌ 
அவனைச்‌ சந்தேகத்துடன்‌ பார்க்கத்‌ தொடங்கினார்கள்‌, 
ஐஸிஸின்‌ பெயர்கூடத்‌ தெரியாத இவன்‌ யார்‌ ? புண்ணிய 
வதித்‌ காயின்‌ பெயர்‌ தெரியாத இவன்‌ யார்‌ ? கோயில்‌ 


187 


காவலாளி வந்து அவனை வெளியே துரத்தினான்‌. 
கோயிலையும்‌, தன்னையும்‌ இற்த துரஇருஷ்டக்காரனின்‌ 
கெட்ட பார்வையிலிருந்து காப்பாற்றுவகற்காக ஒரு 
முத்திரை வைதீதுக்கொண்டான. வானத்திலும்‌ பூமியிலும்‌ 
உள்ள எல்லாவற்றையும்‌ வெறுத்து அவ்வெறுப்பிலே 
உயிர்‌ வைத்திருக்‌ தவன்‌ பார..ஈஸ்‌ என்பதை அவன்‌ ஒர 
பார்வையில்‌ உணர்ந்து கொண்டு விட்டானோ ? 


முகத்து வடு சிவக்க, அம்புகள்‌ போலக்‌ கண்கள்‌ எரி 
காக்குகள்‌ கக்க, கோயிலிலிருந்து புறப்பட்ட பாரபாஸ்‌ 
தெருக்‌ தெருவாக ஓடினான்‌. !* இங்கிருக்‌ து ஓடு, அயோக்யப்‌ 
பயலே!" வழி தவறிவிட்டது அவனுக்கு. எங்கிருக்கிறோம்‌ 
என்று தெரியாமலே சுற்றிவிட்டு தன இருப்பிடம்‌ 
இரும்பினான்‌. யசமானனுக்கு வேண்டியவன்‌ என்று 
அதிக்‌்இருக்‌ ததஇனால்‌ யாரும்‌ அன்ன அவனைத்‌ தண்டிக்க 
வில்லை. வழிதவறிவிட்டது என்கிற அவன கால்‌ உரப்பை 
அடிமை ஒட்டி நம்பவும்‌ தயாராக இருக்கான்‌. மார்பிலே 
தாலியின்‌ பின்பக்க த்தில்‌, எழுதி அடித்திருந்த “ஒருஸ்து- 
ஏச" என்றெ எழுத்துக்கள்‌ அவன்‌ உள்ளதனை எரிப்பது 
போல உணர்ந்‌ கான்‌ அவன. 


அன்றிரவு தன்னுடன்‌ இரும்புச்‌ சங்கிலியால்‌ ஒரு 
அடிமை பிணைக்கப்பட்டிருப்ப தாகவும்‌, அவன்‌ பண்டியிட்டுப்‌ 
பிரார்‌,த்‌.தனை செய்வ தாகவும்‌ கனவு கண்டான்‌ அவன்‌. 

“ எதற்காகப்‌ பிரார்ததிக்கறாய்‌ ? பிரார்ததிப்பதால்‌ 
லாபம்‌ என்ன 1" என்று கேட்டான்‌. 

“ உனக்காகப்‌ பிரார்த்திக்கிறேன்‌ ” என்று மிகவும்‌ 
பழக்கப்பட்ட குரல்‌ ப.திலளித்த.து. இருட்டில்‌ அவன்‌ 
முகம்‌ தெரியவில்லை--குரல்‌ கெரிந்க து. 


188 


அவனுடைய கிழட்டுக்‌ கண்களில்‌ நீர்‌ சுரந்தது. 
அவனுடைய பிரார்‌ததனையைக்‌ கெடுக்கக்கூடாது என்று 
அசையாமல்‌ படுத்திருக்கான்‌ பாரபாஸ்‌, விழித்து எழுந்து 
சங்கிலியும்‌ அடிமையும்‌ எங்கே என்று ேதரிரபோதுதான்‌ 
அது கனவு என்று தெரிந்தது அவனுக்கு, யாரும்‌ 
அவனுடன்‌ பிணைபட்டிருக்கவில்லை. வன்‌ தனியன்‌.  “ 

கீழ்‌த்தளத்தக்கும்‌ அடியில்‌ ஒரு ஒதுப்புறமான 
இடத்தில்‌ சுவரில்‌ மீன்‌ வரையப்பட்டிரும்‌ ததைப்‌ பார்‌ த்தான்‌ 
ஒரு காள, அது சரியாக வரையப்படவில்லை எனினும்‌ 
அதன்‌ அர்த்தம்‌ என்ன என்று பாரபாஸும்‌ புரிந்து 
கொள்ளும்படியாக,த்தான்‌ இருந்தது. இங்குள்ள அடிமை 
களில்‌ யார்‌ கிறிஸ்‌ தவனாக இருக்கலாம்‌ என்று சிரிக்கான்‌ 
பாரபாஸ்‌. ஒவ்வொருவரையும்‌ உற்றுக்‌ கவனித்து அறிந்து 
கொள்ள முயன்றான்‌, ஆனால்‌ அவன்‌ யரரையும்‌ கேட்க 
வில்லை, யாருக்காவது தெரியுமா என்றும்‌ விசாரிக்கவில்லை 


அவன்‌, விசாரி,த்‌,திருக்‌ சலாம்‌ எனினும்‌ அவன்‌ செய்ய 
வில்லை. 


பாருடனும்‌ அவன்‌ நெருங்கப்‌ பழகுவ இல்லை, அவசிய 
மானாலொழிய அவன்‌ பேசக்கூட மாட்டான்‌, யாரையும்‌ 
சரிவரத்‌ தெரியாது அவனுக்கு, யாரும்‌ அவனைப்பற்றிக்‌ 
கவலைப்படிவதுமில்லை--0 தாக்‌ ,கசவு செய்வதுமில்லை, 

ரோமாபுரியில்‌ பல கிறிஸ்தவர்கள்‌ இருக்‌ தார்கள்‌ 
என்பதுமட்டும்‌ அவனுக்குத்‌ தெரியும்‌. ' பிரார்த்தனைக்‌ 
கூடங்களில்‌ அவர்கள்‌ அடிக்கடி கூடினார்கள்‌ என்பதும்‌ 
தெரியும்‌ அவனுக்கு. சகோதர கோஷ்டிகள்‌ பல இருந்தன. 
நகரின்‌ பல பகுதிகளில்‌. அவன்‌ அவர்களை த தேடிப்‌ போக 
முயலவில்லை. ஒன்றிரண்டு தடவைகள்‌ போகலாமா என்று 
அவன்‌ எண்ணியதுண்டு-ஆனால்‌ போகவில்லை. அவர்‌ 


189 


பெயர்‌ அவன்‌ தாலியில்‌ இருக்தது--அனால்‌ அதை 
அடிதீதுவிட்டிருக்தது. 


அதுதாலிகள்‌ தரக்கூடிய கதெர்ந்தரவு களுக்குப்‌ பயந்து 
அவர்கள்‌ அடிக்கடி. வெவ்வேறு இடங்களில்‌ ரகசிய,த்இில்‌ 
சந்‌திக்கவேண்டிய தாக இருந்தது. சற்தையில்‌ வந்துபோன 
பலர்‌ சொல்ல இதைக்‌ கேள்விப்பட்டிருக்தான்‌ பாரபாஸ்‌, 
அவனுடன்‌ பேசியவர்கள்‌ எல்லோருமே கைவிரல்களை 
விரித்து அவன்‌ இக்கண்‌ தங்களை ஒன்றும்‌ செய்யா இருக்க 
வேண்டும்‌ என்று முத்இிசையிட்டுக்‌ கொண்டார்கள்‌ என்று 
கவனித்தான்‌ அவன்‌. கிறிஸ்தவர்கள்‌ வெறுக்கப்பட்டனர்‌. 
இச்செயல்கள்‌ செய்கிறார்கள்‌ என்று ஜனங்கள்‌ எண்ணி 
னார்கள்‌. சூனியக்கரரர்கள்‌ என்று கினைக்கப்பட்டார்கள்‌. 
அவர்கள்‌ கடவுள்‌ கடுந்‌ கண்டனையடைநக்‌்த ஒரு குற்றவாளி 
எனறார்கள்‌. அவர்களை அணுகவே யாரும்‌ விரும்பவில்லை, 


இருட்டில்‌ ஒரு காள்‌ இரவு இரண்டு அடிமைகள்‌ குசுகுசு 
வென்று பேசிக்கொண்டது பாரபாஸ்‌ காதில்‌ விழுக்கது. 
அவர்கள்‌ அவனைப்‌ பார்க்கவில்லை. புதுசாக வந்து சோர்கு 
அடிமைகள்‌ அவர்கள்‌. 


மறுசாள்‌ மாலை ஒரு சகோதரர்கள்‌ கூட்டம்‌ மார்கஸ்‌ 
லூஷியஸின்‌ இராஷைத்‌ தோட்டத்தில்‌ அப்பியன்‌ 
வழியிலே நடக்க விருக்தது என்று அவர்கள்‌ பேக்‌ 
கொண்டார்கள்‌. தோட்ட ததிலல்ல்‌ _ சோட்டதீதில்‌ 
தொடங்கே யூதர்கள்‌ கல்லறைத்‌ தோட்டத்தி 
இருந்தது அந்தக்‌ கூட்டம்‌ என்று சிறிது கேரம்‌ கழித்துப்‌ 
புரிச்‌ துகொண்டான்‌ பாரபாஸ்‌. 


விசித்திரமான இடம்தான்‌ கூட்டக்துக்கு...... இறக்க 
வர்கள்‌ மத்‌இயில்‌......... எதற்காக அங்கு கூடவேண்டும்‌ ? 


190 


மறுநாள்‌ மாலை அஇசக்ரெமே அடிமைகள்‌ பூட்டப்படுமுன்‌ 
உயிருக்கும்‌ துணிந்து மாளிகையை விட்டு வெளியேறினான்‌ 
_ பாரபாஸ்‌, 


அப்பியன்வழியை அவன்‌ அடையும்போது இருட்டவே 
தொடங்கி விட்டது. அங்கு நிர்மானுஷ்யமாக இருந்தது. 
இராகைக்‌ தோட்டம்‌ எங்கிருக்கிறது என்று ஒரு 
ஆட்டிடையனைக்‌ கேட்டுக்கொண்டு போனான்‌. 


பிறகு கல்லறைகு கொட்டத்திற்குள படிகள்‌ பல 
இறங்கப்‌ புகுந்தான்‌. அஸ்‌. தமன வெளிச்சம்‌ கொஞ்சம்‌ 
கொஞ்சம்‌ இருந்தது எனினும்‌ தட்டுத்‌ தடுமாறிக்கொண்டு 
கான்‌ முன்னேற வேண்டியதாக இருக்கது இருட்டிலே 
சவக்குழித தோட்டம நீண்டு கிடக்குது. ஜில்லென றிருக்க 
அக்தச்‌ சுவர்களைக்‌ கையால்‌ பிடித்துக்கொண்டு கெடும்‌ 
தூரம்‌ போனான்‌. முதல்‌ கூடத்தில்‌ சந்திப்பதாக இருக்‌ 
தார்கள்‌ என்று அந்தப்‌ புது அடியைகள சொன்னதைக்‌ 
கவனிசத்தஇருக்கான்‌ அவன்‌. தொடர்ந்து சென்றான்‌. 


ஏதோ பேச்சுக்‌ குரல்‌ கேட்கிறமா இரி இருந்தது, 
நின்று கவனித்தான்‌. சப்தமே எதுவுமில்லை. மேலும்‌ 
போனான்‌, வழியிலே படிகள்‌ வேறு இரும்‌ த தால்‌ ஜாக்‌ 
கிரகையாக இருட்டில்‌ முன்னே றவேண்டி௰ தக இருந்த து. 
பூமிக்குள பாகை இறக்கிச்‌ சென்றுகொண்டே இருக்கது. 


இண்ட பாதை இருந்ததே i 

தீவிர கூடம்‌ எ 
தெரியவில்லை, பல வழிகள்‌ குறுகடிட்டன. கல்ட்‌ 
பின்பற்றுவது என்றும்‌ அவனுக்குத்‌ தெரியவில்லை 
குழப்பமடைந்து தயங்கி நின்றான்‌. துரத்தில்‌ ஒரு 
வெளிசசம தெரிந்தது, வெகு காரத்துக்கப்பரல்‌ உள்ள 


191 


வெளிச்சம்‌ தான்‌. அலகை நோக்கி வேகமாக நடந்தான்‌. 
அங்குதான்‌ கூட்டம்‌ ஈடக்க வேண்டும்‌. 

இடீரென்று அந்த வெளிச்சமும்‌ மறைந்து விட்டது. 
வேறு வழிதப்பி எங்காவது புகுந்து விட்டானோ 
அம்த வெளிச்சம்‌ இடீரென்று மறைந்து விட்டது. தஇரும்பி : 
நடந்து பார்த்தான்‌ வெளிச்சம்‌ தெரியுமோ என்று, 
ஆனால்‌ மறைந்தது மறைக்‌ தது,தான்‌. 

குழப்பமடைக்‌ தவனாக அப்படியே பிரமித்து நின்றேன்‌ 
அவன்‌. அந்த சகோதரர்கள்‌ எங்கே ? அவர்களே அவன்‌ 
எங்கே காண்பது ? அவர்கள்‌ ஏன்‌ இங்கில்லை ? 

அவன்‌ எங்கருந்தான்‌ ? எப்படி இங்கு வந்தான்‌ 
என்பது அவனுக்குத்‌ தெரியும்‌. எப்படியும்‌ சுலபமாக 
இங்கிருந்‌ து வெளியேறிவிட முடியும்‌. வந்தவழியே இரும்பி 
விடத்‌ தீர்மானித்தான்‌. 

குறுகிய பாதை வழியாக அவன்‌ இரும்பும்போது 
மீண்டும்‌ அவன்‌ கண்களில்‌ அந்த வெளிச்சம்‌ பட்டது. 
௮3,த வெளிச்சம்‌ தான்‌--ஆனால்‌ இப்போது அது வேறு 
ஒரே இசையில்‌ தெரிந்தது. அதை விட்டுக கண்ணை 
எடுக்காமல்‌ கடக்தான்‌ பாரபாஸ்‌. ஆனால்‌ திடீரென்று 
மீண்டும மாயமாக அணைந்துவிட்டது அர்த வெளிசசம, 
வெளிச்சம அதிகமாவதுபோல ஒரு நிமிஷம்‌ தெரிந்தது. 
அடுத்த நிமிஷம்‌ இல்லவே இல்லை அது, 

இடீரென்று ௮ணைக்து விட்டது. 

தலையைக்‌ கைகளால்‌ பிடித்துக்‌ கொண்டான்‌ அவன்‌, 
கண்களை மூடி மூடித்‌ இறந்தான்‌. எற்‌ தமா இரியான 
வெளிச்சம்‌ அது? அது வெளிச்சம்‌ தானா வேறு ஏதாவதகா? 
வெறும்‌ பிரமையா? அவன்‌ சண்களில்தான்‌ ஏதாவது 


192 


கோளாறார,.....முனபு ஒருதரம்‌ கொல்‌?காதா மலையில்‌ 
இருட்டிற்றே, அதுமாதிரி மாயமா ? 


இல்லை. அங்கு எவ்வித வெளிச்சமும்‌ இல்லை. 
எந்தத்‌ இசையிலும்‌ வெளிச்சமில்லை. எல்லையற்ற, குளிர்ந்த 
இருட்டு த்தான்‌ எங்கும்‌ அவனைச்‌ சூழ்ந்‌ இருந்தது. அவன்‌ 
அங்கு தனியாக இருந்தான்‌. கிறிஸ்தவர்கள்‌ அங்கில்லை. 
அங்கு ஒருவருே இல்லை, அவனைத்‌ தவிர உயி 
ருள்ளவர்கள்‌ யாருமில்லை அங்கு. செத்தவர்கள்‌ தான்‌ 
இருந்தார்கள்‌, 

ஆம்‌. சேத்தவர்கள்‌....... அவனைச்‌ சுற்றிலும்‌ செத்த 
வர்கள்‌ தான்‌ இருக்கார்கள்‌. எல்லா இடங்களிலும்‌ அங்கு 
கல்லறைகள்‌ தான்‌ இருந்தன. எங்கும்‌! அவர்களைத்‌ தப்பி 
அவன ஏங்கு திரும்புவது? ஏங்கு போவது? வெளியேற வழி 
எது என்று அவனுக்குத்‌ தெரியவில்லை. செத்தவர்கள்‌ 
- கிறைந்த அங்கிருந்து வெளியேற வழி$ய தெரியவில்லை 


செத்தவர்‌ ராஜ்யம்‌ அது !...... செத்தவர்‌ ராஜயத்தி 
லிருக் கான்‌ அவன்‌, செத்தவர்‌ ராஜ்யத்‌ இலே அடைபட்டு 
இருக்கான்‌...... / 


அவன்‌ உள்ளத்தில்‌ ஒரு பீதி நிறைந்து வழிந்தது. 
மூச்சுச்‌இணம வைத்த பீதி அது. இடுஇப்பென்று அவன்‌ 
ஓடத்‌ தொடங்கினா. அர்த்தமில்லாமல்‌, பயந்து, எங்கு 
எ.த்திசையில்‌ ஒடுி0ு.௦ என்று அறியாமல்‌ தடுக்கி 
விழுக்துகொண்டு ஓடினான்‌ அவன்‌, ஒவ்வொரு வழியாக 
வெளியேறப்‌ பாதை தேடி. ஓடினான்‌ பைத்தியம்‌ 
பிடித்‌ தவன்போல அங்கு அலைந்தான்‌ அவன்‌... மூச்சுத்‌ 
திணறியது- இரைத்தது. சுவரில்‌ முட்டி மோதிக்கொண்டு 


193 


ஒடினான்‌—விழும்‌,தடி,க்து ஓடினான்‌. செத்தவாகைத்‌ தப்ப 
எண்ணி ஓடினான்‌. வெளியேறவே முடியாது போய்‌ 
விடுமோ ? 

கடைசியில்‌ புது உலகத்திலிருந்து, பூமியின்‌ மேல்‌ 
பாக.த்திலிரும்‌து உஷ்ணமான காற்று அவன்‌ முகத்தில்‌ 
அடித்தது... உணர்ச்சியற்றவனாக அவன்‌ ஏறி வெளியே 
வந்தான்‌. இிராகைத்‌ தோட்டத்தை எப்படியோ வந்து 
அடைந்துவிட்டான்‌. 

தரையில்‌ சிறிதுநேரம்‌ படுத்து சாய்க்துகடக் கான்‌ 
வானத்‌,தின்‌ இருட்டுச்‌ சூனியத்தைப்‌ பார்‌,த்துக்கொண்டே 
இளைப்பாறினான்‌. 

எங்கும்‌ இருட்டாக இருந்தது. வானில்‌ மட்டு 
மல்லாமல்‌ பூமியிலும்‌ இருட்டாகவே இருந்தது. எங்கும்‌ 
இருட்டுத்தான்‌......... 

அப்பியன்‌ வீதிவழியே, இரவில்‌ பாரபாஸ்‌ வீடு 
இரும்பும்போத தன தனிமையை விசேஷமாக உணர்க்‌ 
தான்‌. கூட யாரும்‌ வரவில்லை. தெருவிலே மனித 
நடமாட்டமே இல்லை என்பதனால்‌ மட்டுமல்ல. எல்லையற்ற 
இருட்டில்‌ தான்‌ தனியாக இருப்பதையும்‌, வான தீதிலோ 
பூமியிலோ வேறு எங்குமோ அவனுக்கு சகா என்று 
சொல்ல யாருமில்லை என்பதையும்‌ அவன்‌ உணர்க்தான்‌. 
இறந்‌ தவர்களிலோ உயிருடனிருப்பவர்களிலோ அவனுக்கு 
நண்பன்‌ என்று சொல்லிக்கொள்ள யாரும்‌ இல்லை. என்றும்‌ 
இப்படித்‌. தான்‌--எனினும்‌ இன்று, சான்‌ அவனுக்குத்‌ தன்‌ 
தனிமை சிறப்பாக,த்‌ தெரித்தது. இருட்டில்‌ நடக்‌ கான்‌. 
இருட்டில்‌ புதைபட்டவன்‌ போல நடமாடினன்‌ அவன, 
தனிமை தொனிக்க முகத்திலே வடுவுடன்‌ நடந்தான்‌. 
அவன்‌ தகப்பன்‌ இந்த வடு அது. சுருங்கிய மாரிலே, 

18 


194 


நரைத்த மயிர்களுக்கு மேல்‌, கடவுளின்‌ பெயரை அடித்து 
விட்ட அ௮க்த.த்‌ தாலி கடந்தது. ஆம்‌, அப்பூமியிலோ 
வானிலோ உறுதுணை அவனுக்கு யாருமில்லை, 

அவன்‌ தன்னிலே மூழ்கியிருக் தான்‌ -- செத்தவை 
விட்டான்‌. -௮து அவன்‌ சாவின்‌ ராஜ்யம்‌, அங்கே அவன்‌ 
தப்புவது எப்படி. ? 

ஒரே தடவைதான்‌ அவன்‌ வேறு ஒருவனுடன்‌ 
நெருங்கிப்‌ பிணையுண்டிருக்தான்‌. அந்தப்‌ பிணைப்புக்கூட 
ஒரு இரும்புச்‌ சங்கிலியால்‌ ஏற்பட்டதுதான்‌ ; வேறு 
எதுவும்‌ இல்லை ; இரும்பும்‌ பிணை தவிர வேறு எவ்வித 
பிணைப்பையும்‌ அறியா தவன்‌ அவன்‌, 

பாதையின்‌ கற்களிலே அவன்‌ காலடிச்‌ சப்தம்‌ அவன்‌ 
காதிலே விழுந்தது. மற்றப்படி எங்கும்‌ "பூரணமான 
மெளனம்‌ நிலவியது. உலகிலே வேறு யாருமே உயிருட 
னில்லையா என்ன ? எங்கு பார்த்தாலும்‌ இருட்டுத்‌ தான்‌ 
அவனைச்‌ சூழ்ந்திருந்தது. ஒரு விளக்குக்கூட எரியவில்லை. 
வானத்திலே ஈக்ஷத்‌ இரங்களைக்கூடக்‌ காணவில்லை. எங்கும்‌ 
பாலையின்‌ அழிவும்‌ சூனியமும்‌ நிறைம்‌ இருக்க து. 

கனமாக மூச்சுவிட்டான அவன்‌, காற்றே உஷ்ணமாக 
வீசிக்கொண்டிருந்தது. ஜுரம்‌ அடிப்பதுபோல இருந்தது 
அவனுக்கு-உலகத்துக்கே ஒரு ஜுரவேகம்‌ ஏற்பட்‌ 
ஒருப்பதுபோல இருந்‌,5.து யாருக்கு ஜுரம்‌? எப்படி வந்தது 
இந்த ஜுரம்‌ அவனுக்கு ? மே அங்கு அவனைச்‌ சாவு 
பிடித்துக்கொண்டு விட்டதா ? சாவு / என்றுமே சாவின்‌ 
பிரஜைதான்‌ அவன்‌. என்றும்‌ அவன்‌ உள்ளே உள்ளது 
தான்‌ சாவு என்கிற தத்துவம்‌, அவனைத்‌ தேடி சாவு 
வேட்டையாடிக்‌ கொண்டிருந்தது, மனதஇன்‌ இருட்டிய 
குகைகள்‌ போன்ற பாதைகளிலே சாவு அவனை வேட்டை 
யாடியது. அதன பயங்கரம்‌ அவனை வெகுவாகப்‌ 


195 


பாதித்தது. இப்போது அவன்‌ வயதானவன்‌ தான்‌ 
இனியும்‌ உயிர்வாழ அவன்‌ விரும்பவில்லை தான்‌, 
இருந்தும்‌ சாவு என்பது பயங்கரமான தாகத்தான்‌ 
இருந்தது. அதை அவன்‌ வெகுவாக விரும்பினான்‌... 

இல்லை! இல்லை! அவன சாக விரும்பவில்லை, 
விரும்பவில்லை, 

செத்தவர்களின்‌ ம,த.தியிலே கூடி அவர்கள்‌ தங்கள்‌ 
கடவுளைப்‌ பிரார்‌. த்‌இத்‌ தார்கள்‌. சகோ தரர்களுடனும்‌ 
கடவுளுடனும்‌ நெருங்க அவர்கள அந்த இடத்தைத்‌ 
டதர்க்தெடுத்தார்கள்‌. அவர்கள்‌ சாவைக்‌ கண்டு அஞ்ச 
வில்லை. சாவு என்றெ பீதியை ஒழித்துவிட்டவர்கள்‌ 
அவர்கள்‌ ; அதனை வென்றுவிட்டவர்கள்‌. மேச விருந்துகள்‌ 
சகோதர கூட்டங்கள்‌ எதற்கும்‌ சாவின்‌ நிழலிலே கூடி 
னர்கள்‌......ஒருவரை ஒருவர்‌ நேசியுங்கள்‌ க ஒருவரை 
ஒருவர்‌ நேசியுங்கள்‌... 

ஆனால்‌ அவன்‌ கேடி வந்தபோது அவர்களை அங்க 
காணவில்லை, அக்கு அவர்களில்‌ ஒருவரும்‌ இல்லை. 
இருட்டில்‌, தட்தெ தடுமாறிக்கொண்டு சுற்றிவிட்டு 
வக்இருக்‌ கான்‌ அவன்‌. அவன்‌ மனம்‌ போல இருட்டுக்‌ 
குகைகளிலே சுற்‌.நியலைந்துவிட்டு வந்தான்‌. 

அவர்கள்‌ எங்கே ? ஒருவரை ஒருவர்‌ கேசப்பதைப்‌ 
பேரிக்கொண்ட அவர்கள்‌ எங்கே ? 

இந்த வெப்பமான இருட்டில்‌ அவர்கள்‌ எங்கே 
போனார்கள்‌ 7--கல்லறை,த்‌ தோட்டத்தையும்விட இங்கு 
அதிக வெப்பமாக இறாம்‌,த து. உலக தீதையே அழித்துவிட 
விரும்பியது போலச்‌ கவிழ்ந்து மகொண்டிருர்‌ ததே இரவு 7 
ஜுர இரவு அது அ மூச்சுக்கூட விடமுடியாமல்‌ திணர 


196 


ஒரு திருப்பம்‌ இரும்பியபோ து, புகை வாசனை அவனை த்‌ 
தாக்கியது. ' எதிரேயிரும்த ஒரு வீட்டின்‌ அடித்தள தீதி 
லிரும்‌து புகை மண்டலம்‌ இனம்பி அவனை த திக்குமுக்காடச்‌ 
செய்தது. இரண்டொரு சாளரங்கள்‌ வழியாக இ நாக்குகள்‌ 
வெளியே நீண்டன. அதை நேரக்கி ஓடினான்‌ அவன்‌, 

சுற்றிலும்‌ பலர்‌ ஓடிவந்து சப்தம்‌ கேட்டது. “இ! ஓ!” 
என்னு பலர்‌ கத்தினார்கள்‌, 

அடுத்த தெருவிலும்‌ ஒரு பகுதி எரிந்துகொண் 
டிருக்கது என்று கண்டான்‌ அவன்‌. இ வெகுவாக பரவி 
விட்டது அங்கு. குழப்பமாக இருந்தது அவனுக்கு--புரிய 
வில்லை...... இடீரென்று தூரத்தில்‌ பலர்‌ கூரல்‌ கொடுத்தது 
அவன காதில்‌ விழுக்கது, 

“ கிறிஸ்‌ தவர்கள்‌ ! கிறிஸ்‌ தவர்கள்‌ தான்‌ காரணம்‌ 7” 

பல பக்கங்களில்‌ “ இதற்குக்‌ 
வர்களதான்‌ " என்று 
கத்தின. 


காரணம்‌ இறிஸ்த 
பல குரல்கள்‌ ஏககாலத்தில்‌ 


'ஸ்கம்பித்து கின்றான்‌ அவன்‌. காதில்‌ விழுந்தது 
புரியவில்லை. அகன்‌ அர்த்தம்‌ விளங்கவில்லை. கிறிஸ்த 
a சிறிது நேரத்இல்‌ புரிற்தது, 

ஆம்‌, கிறிஸ்தவர்கள்‌ தான்‌ ! ரோமா 


புரியை எரித்துக்‌ 
கொண்டிருப்பவர்கள்‌ கறி 


ஸ்தவர்கள்‌ கான்‌ ! உலகையே 
இக்கிரையாக்க அவர்கள்‌ தயாராடக்‌ கொண்டிருக்‌ தார்கள்‌! 


அங்கு கூட்டம்‌ ஏன்‌ நடக்கவில்லை என்பது அவனுக்கு 
இப்போதுதான்‌ புரிந்தது, நாசகாரக்‌ கும்பல்‌ நிறைந்த 


அமாகரிகபுரியான ரோம்‌ நகருக்கு, அந்த உலகத்துக்கு த்‌ 
தீ வைப்பதில்‌ ஈடுபட்டிருக்‌ தார்கள்‌ அவர்கள்‌. அவர்கள்‌ 


197 


நேரம்‌ வந்துவிட்டது, அவரைக்‌ காப்பாற்ற வந்த கடவுள்‌ 
வந்துவிட்டார்‌ 7 

சிலுவையில்‌ இறந்தவர்‌ வச்துவிட்டார்‌. கொல்‌ 
கோதா மனிதர்‌ மீண்டும்‌ வந்துவிட்டார்‌. மணித குலத்தைக்‌ 
காப்பாற்ற -- இன்றுள்ள அதர்ம உலகத்தை அழிக்க 
வந்துவிட்டார்‌. அதை ஒழித்து, தீ வைத்து தீர்த்து 
விட்டு, வாக்களித்தபடி தன்‌ சஷ்யர்களைக்‌ காப்பாற்ற 
வந்துவிட்டார்‌. தன்‌ சக்தியைப்‌ பூரணமாகக்‌ காண்பிக்க 
வந்துவிட்டார்‌. பாரபாஸர௫ய அவன்‌ அவருக்கு உதவி 
செய்யவேண்டும்‌ ! தப்பி,த்‌துவிட்ட பாரபாஸ்‌, கொள்ளைக்‌ 
காரன்‌ பாரபாஸ்‌, அயோக்யென்‌ பாரபாஸ்‌ அவருக்கு 
உதவி செய்ய வேண்டிய நேரம்‌ வந்துவிட்டது. இந்தத்‌ 
தடவை பாரபாஸ்‌ பின்வாங்க மாட்டான்‌ -- அவருக்கு 
உதவத்‌ தவறிவிட மாட்டான்‌. எரிக்‌ துகொண்டிரும்‌ த 
முதல்‌ வீட்டை அணுக, கொள்ளிக்‌ கட்டைகளைப்‌ பிடுங்கி 
எரியாத வீடுகளில்‌ வைத்தான்‌ அவன்‌. பல கொள்ளிக்‌ 
கட்டைகளைப்‌ பிடுங்கி வந்து வழி நெடுகத்‌ தீ வைத்தான்‌ 
அவன்‌. புது வீடுகளைப்‌ பற்ற வைத்தான்‌. நன்றாகப்‌ 
பற்றிக்‌ கொள்ளும்‌ வரையில்‌ நின்று பார்தீதுக்கொண் 
ஒருக்‌ தான்‌. எங்கும்‌ எல்லா வீடுகளும்‌ பற்றி ஈன்கு எரியத்‌ 
தொடங்கின. ,இயைப்‌ பரவவைக்க ஓடியாடி வெகுவாகப்‌ 
பாபெட்டான்‌ பாரபாஸ்‌. தன்‌ தாலியில்‌ அடிக்கப்பட்‌ 
டிரும்‌த அந்தப்‌ பெயரை உச்சரித்துக்கொண்டே அங்கு 
மிங்கும்‌ பரபரப்பாகக்‌ கொள்ளிக்கட்டைகளுடன்‌ ஓடினான்‌ 
அவன்‌. கடவுள்‌ தன்னை நாடியபோது தான்‌ சோர்ந்து 
விடவில்லை என்றெ நினைவு அவனுள்‌ தோன்றி வளர்ந்தது. 
கடவுளின்‌ ஆட்சி தொடங்கு முன்‌ எதுவும்‌ அழிந்தாக 
வேண்டும்‌-அர்த அழிவு கேரம்‌ வந்துவிட்டது. இ பரவிக்‌ 


198 


கொண்டிருந்தது. எங்கும்‌ அக்னிக்‌ கடல்‌... இ நாக்குகள்‌ 

நக்கி நிமிர்க்தன. உலகமே பற்றி எரிந்து கொண்டிருந்தது, 
பார்‌ ! அவர்‌ ராஜ்யம்‌ வந்துவிட்டது--ஸ்‌. தாபி தமாக 

விட்டது / இதோ அவர்‌ ராஜ்யம்‌ நிலைத்துவிட்டது 7 


அரி பிடோலுக்குக்‌ கீழேயுள்ள சிறையில்‌ இக்குக்‌ 
காரணமாகக்‌ கருதப்பட்ட கிறிஸ்துவர்கள்‌ எல்லோரும்‌ 
அடைக்கப்பட்‌ டிருந்தனர்‌. பாரபாஸும்‌ அவர்கள்‌ 
மத்தியில்‌ இருந்தான்‌. இக்‌ கொள்ளிகளுடன்‌, அவனைப்‌ 
பிடித்து விசாரித்து விட்டு, கிறிஸ்‌ தவர்களூடன்‌ அவனையும்‌ 
அடைத்து விட்டார்கள்‌. இறிஸ்‌ கவர்களில்‌ ஒருவனா 
விட்டான்‌ அவனும்‌. 
கற்பாறையிலே குடைக்தெடுத் த சிறை அது. சுவர்‌ 
களில்‌ ஈரம்‌ சொட்டி வழிந்து கொண்டிருந்தது, 
வெளிச்சத்தில்‌ கைதிகள்‌ ஒருவர்‌ முகத்தை ஒருவர்‌ பார்க்க 
இயலவில்லை. அதுபற்றி பாரபாஸுக்குப்‌ பரமதிருப்த 
கான்‌. அழுகிக்‌ கொண்டிருந்த வைக்கோல்‌ மேல்‌ ஒரு 


ஏகமாக முகத்தைத்‌ இருப்பிக்‌ கொண்டு உட்காரக்‌ 
இருந்தான்‌ அவன்‌, 


மங்யெ 


ரோமாபுரியில்‌ பரவிய தீயைப்‌ 
விதிகளைப்‌ பற்றியும்‌ அவர்கள்‌ தீங்களுக்‌ 
விட்டார்கள்‌, இயை அவர்கள்‌ வைத்த 
பொய்தான்‌. அதிகாரிகள்‌ அவர்களைச்சிறைப்படுத்த செய்த 
சூழ்ச்சிதான்‌ அது. அந்தத்‌ இிக்குக்காரணம்‌ கிறிஸ்‌ தவர்கள்‌ 
அல்ல என்பது நீதிப இக்கும்‌ தெரியாகா என்ன ? அவம்‌ 
களில்‌ ஒருவர்கூட தீப்பட்ட பகுதியிலே இல்லவேயில்லை, 
அவர்கள்‌ ஏதோ இப்படி நடக்கப்‌ போடறது 
கேள்விப்பட்டு தங்கள்‌ தங்க 


பற்றியும்‌, தங்கள்‌ 
குள்‌ பேசித்தீர்த்து 
தாகச்‌ சொல்லியது 


என்று 
ள்‌ வீட்டைவிட்டுக்‌ களம்பாமலே 


199 


தான இறும்தார்கள்‌. அவர்கள்‌ கூடும்‌ இடம்‌ ௮.இகரரி 
கரூக்குத்‌ பெதரிச்துவிட்டது--அங்கு போகக்கூடாது 
என்று அவர்கள்‌ அங்கும்‌ போகாதிருந்து விட்டார்கள்‌, 
அவர்கள்‌ நிரபராதிகள்‌. அதைப்‌ பற்றிக்‌ கவலைப்படுவ தற்கு 
யரர்‌ இருக்கார்கள்‌ ? ஊரார்‌ எல்லோரும்‌ அவர்கள்‌ தான்‌ 
குற்றவாளிகள்‌ என்று ஈம்பத்‌ தயாராக இருந்தார்கள்‌, 
கூலிக்காக 44 இறிஸ்‌,தவர்கள்‌ / கிறிஸ்‌ தவர்கள்‌ /" என்று 
கத்திய ரகாஷ்டியைத்தான்‌ நம்பத்‌ தயாராக இருக்‌ தார்கள்‌. 

டயர்‌ கூலி தந்தார்கள்‌ அவர்களுக்கு '' என்று ஒரு 
குசல்‌ இருட்டிலிருந்து கேட்டது. ஆனால்‌ யாரும்‌ பதில்‌ 
அரவில்லை. 

குருசா.தரின்‌ சிஷ்யர்கள்‌ இந்தக்‌ குற்றத்தை எப்படிச்‌ 
செய்திறாக்க முடியும்‌? ரோமாபுரியைத்‌ இக்கிரையாக்க 
அவர்களுக்கென்ன பைத்தியமா ? யாராவது அதை கம்ப 
முடியுமா? அவர்களுடைய குருராதன்‌ ஆ,த்மாவுக்குப்‌ 
புனிச,ச்‌ இ இடுவாரே தவிர, நகரங்களுக்கா இ இடுவார்‌? 

அன்பின்‌ உருவம்‌ என்னும்‌, ஒளி என்றும்‌, அவரைப்‌ 
பற்றிப்‌ பேசினார்கள்‌ அவர்கள்‌. அவர்‌ ராஜ்யம்‌ ஸ்.காபி.த 
மாகும்‌ என்று மம்பிக்கையுடன்‌ காகு.இருக் தார்கள்‌ 
அவர்கள்‌. பிறகு அற்புதமான பல வார்த்தைகள்‌ 
அடங்கிய பிரார்‌,த்தனை தங்களைப்‌ பாடினார்கள்‌. தலையைத்‌ 
தெொரங்கவிட்டுக்‌ கொண்டு அவற்றைக்‌ கேட்டுக்‌ கொண்டு 
உட்கார்ந்‌ இருக்‌. தான்‌ பாரபாஸ்‌. 

சிறைக்‌ கதவின்‌ வெளிச்‌ சட்டம்‌ அகற்றப்‌ படுவதும்‌, 
கதவு ரிச்‌ என்று சப்தத்துடன்‌ இறக்கப்படுவதும்‌ 
அவர்கள்‌ காதில்‌ விழுந்தது. ஒரு சிறைக்‌ காவலாளி 
உள்ளே வந்தான்‌. கைதிகள்‌ சாப்பிடும்‌ போது வெளிச்சம்‌ 
இருக்கட்டும்‌ என்பதற்காகக்‌ கதவை திறந்து வைத்தான்‌ 


200 


காவலாளி, அப்போதுதான்‌ அவன்‌ சாப்பிட்டுவிட்டு 
வந்திரும்‌ தான்‌-ஆனால்‌ அவன்‌ கோபமாகவும்‌ மட்டமாகவும்‌ 
அவர்களைப்‌ பேசிக்‌ கொண்டே சாப்பிட முடியாத ஆந்த 
உணவை அளித்தான்‌. வழக்கத்தால்‌ வந்த மட்டமான 
பேச்சே தவிர அது வேறு ஒன்றுமல்ல, வையுமபோதும்‌ 
இட்டும்போதும்கூட அவன்‌ அவ்வளவாக மன த்தில்‌ 
கெடுதி நினைக்காதவன மாதரி, ஈல்லதனம்‌ உள்ளவன்‌ 
மாதிரிதான்‌ பேசினான்‌, வாசல்‌ கதவு வெளிச்சத்தில்‌ 
கேரே உட்கார்ந்திருந்த பாரபாஸைப்‌ பார்த்ததும்‌ அவன்‌ 
உரக்கச்‌ சிரித்தான்‌. 

“ அதோ இருக்கிறானே அந்தப்‌ பைத்தியம்‌ !'' என்று 
கூவினான்‌. “ ரோமாபுரிக்குத்‌ இ வைத்துக்கொண்டு 
திரிந்தவன்‌ அவன்‌ தான்‌. அரைப்‌ பைத்தியம்‌ ! நீங்கள்‌ 
த வைக்கவில்லை என்று சொன்னால்‌ யார்‌ ஈம்புவார்கள்‌ ? 
பொய்யர்கள்‌ ! ஸெர்வியஸின்‌ எண்ணைக்‌ ங்கில்‌ இ 
வைக்கும்போது கையும்‌ மெய்யுமாக அவளைப்‌ பிடித்து 
விட்டார்கள்‌." 

பாரபாஸ்‌ நிமிர்க்து அவனைப்‌ பார்க்கவில்லை, அவன 
முகத்தல்‌ எவ்வித பாவமும்‌ இல்லாமல்‌ உட்கார்ந்‌ இருக்‌ 
கான்‌. கண்ணுக்குக்‌ கீழேயிருந்த வடு மட்டும ரத்தா 
சிவப்பாகச்‌ சிவந்தது. 


ஆச்சர்ய த்துடன்‌ மற்றக்‌ கைதிகள்‌ அவனை த்‌ 
திரும்பிப்‌ பார்த்தார்கள்‌, அவர்களில்‌ யாருக்கும்‌ அவனைத்‌ 
தெரியாது. யாரோ குற்றவாளி தங்களைக்‌ சேரா தவன்‌ 
என்று அதுவரை அவனைப்பற்றி எண்ணியிரும்‌ கார்கள்‌ 
கிறிஸ்தவர்கள்‌, 

அது சாத்‌ இியமில்லையே !”' என்றா 

* எது சர்த்தியமில்லை ?” 


ர்கள்‌ அவர்கள்‌, 


201 


அவன்‌ இறிஸ்தவனாக இருக்க முடியாது. நீ 
சொல்வதை அவன்‌ செய்திருந்தால்‌, அவன்‌ எங்களில்‌ 
ஒருவனாக இருக்க முடியாது !" 

. சாது இயமில்லையா? அவனேசொல்லிக்கொண்டானே? 
விசாரணையில்‌ உட அப்படி ஏற்றுக்கொண்டானாம்‌ அவன்‌, 
மற்றப்படியும்‌ அவனைப்‌ பிடிக்காதவர்கள்‌ எனக்குச்‌ 
சொன்னார்களே /” 

“ எங்களுக்கு அவனைத்‌ தெரியாது " என்று நிம்மதி 
யற்றவர்களாகச்‌ சொன்னார்கள்‌. 

“எங்களில்‌ ஒருவனானால்‌ எங்களுக்குதீ தெரியாதா ? 
நாங்கள்‌ அறியா த அன்னியன்‌ அவன்‌ /" 

“ வெறும்‌ போலிகள்‌ நீங்கள்‌. ஒறு கிமிஷம்‌ இருங்கள்‌, 
காட்டுகிறேன்‌ ” என்று காவலாளி பாரபாஸை அணுகி 
அவன்‌ கழுத்‌இலிருக்‌ த தாலியைப்‌ புரட்டிக்‌ காட்டினான்‌, 
ட இதைப்‌ பாருங்கள்‌. உங்கள்‌ கடவுளின்‌ பெயர்‌ எழுதி 
யிருக்றெதா இல்லையா ? இதுதானே உங்கள்‌ கடவுள்‌ 
பெயர்‌ ? எனக்குப்‌ படிக்கத்‌ தெரியாது - $ங்களே 
சொல்லுங்கள்‌." 

பாரபாஸையும்‌ அவனையும்‌ சூழ்ச்து கொண்டார்கள்‌ 
கைதிகள்‌ ஆச்சர்யத்துடன்‌. தாலியின்‌ பின்‌ பக்கம்‌ 
பார்த்தனர்‌... பெரும்பலோருக்குப்‌ 


எழு இயிருர்‌ தலைப்‌ 

படிக்கத்‌ தெரியாது தான்‌ - ஆனாலும்‌ இரண்டொருவர்‌ 
“ இறிஸ்து-ஏசு ''  !' கிறிஸ்து--ஏ௪ " என்று முணு 
முணு தீதார்கள்‌, 


வெற்றிப்‌ பார்வையுடன்‌ பாரபரஸ்‌ கழுத்தில்‌ 
தாலியைக்‌ திருப்பிவிட்டு நின்றான்‌ காவலாளி. 

“ என்ன சொல்லுடுதீர்கள்‌ இப்போது? கிறிஸ்‌ தவன்‌ 
அல்லவா? அவனே தான்‌ அனை நீதிபதிக்குக்‌ காட்டினான்‌. 
தான்‌ சக்கரவர்‌,த.இயின அடிமையல்ல என்றும்‌, உங்கள்‌ 


202 


கடவுளின்‌ அடிமைதான்‌ என்றும்‌ சொன்னான்‌ அவன்‌, 
அவனையும்‌ இப்போது, உங்கள்‌ கடவுளைப்‌ போல, 
சிலுவையில்‌ அறைத்துவிடுவார்கள்‌. நீங்கள்‌ எல்லோருமே 
சிலுவையில்‌ உயிர்‌ துறக்க வேண்டியதுதான்‌. அவனைவிட 
நிங்களெல்லோரும்‌ கெட்டிக்கார. ததனமாக ததான்‌ இருக்‌ 
இர்கள்‌, இருந்தும்‌ ஒருவன்‌ தான கிறிஸ்‌ தவன்‌ என்று 
கூவிக்கொண்டு அதிகாரிகள்‌ கையில்‌ மாட்டிக்கொண்டது 
உங்கள்‌ துரஇருஷ்டம்‌ தான்‌. 

குழம்பியமன த்துடன்‌ இருந்த கிறிஸ்தவர்களை விட்டுக்‌ 
கதவைச்‌ சாத்திக்கொண்டு வெளியேறினான்‌ காவலாளி, 

பாரபாஸைச்‌ சூழ்ந்துகொண்டு அவர்கள்‌ கோபமாக 
அவனைப்‌ பலவிதமான கேள்விகள்‌ கேட்டனர்‌. யார்‌ 
அவன்‌ ? உண்மையிலேயே ஒூறிஸ்தவன்‌ தானா] எந்தக்‌ 
கோஷ்டியைச்‌ சேர்ந்‌ தவன்‌? அவன்‌ தான இயை ஆரம்பித்து 
வைத்ததா ₹ 

பாரபாஸ்‌ பதில்‌ சொல்லவில்லை. அவன்‌ முகம்‌ 
வெளுத்தது. கண்கள்‌ அவன்‌ முகத்தின்‌ ஆழத்தில்போய்‌ 
ஒளிக்‌ தகொண்டன. 


i‘ இறிஸ்‌ தவனா ? எசுவின 


பெயர்‌ 


அடிக்கப்பட்‌ 
டிரும்ததே !' 

“ அப்படியா ? கடவுளின்‌ பெயரா ?” 

“நீ பார்க்க வில்லையா? அடிக்கப்பட்டுத்தான்‌ 
இருந்தது.” 


இரண்டொருவர்‌ கவனித்தனர்‌. ஆனால்‌ அதைப்‌ 
பற்றி அவர்கள்‌ இந்தித்தும்‌ பார்க்கவில்லை. பாரபாஸின்‌ 
தாலியைத்‌ திருப்பி ஒருவன்‌ மறுபடியும்‌ பார்த்தான்‌. பெயர்‌ 


அடிக்கப்பட்டிருக்‌ தது என்பது அந்த மங்கிய ஒளியிலும்‌ 


208 


தெரிந்தது. கத்தியால்‌ குறுக்கே கோடு இழிக்கப்பட்டு 
இருக்கது. 

“ஏன்‌ கடவுளின்‌ பெயர்‌ அடிக்கப்பட்டிருக்கிறது ?" 
என்று ஒருவர்பின்‌ ஒருவராக அவனைக்‌ கேட்டார்கள்‌. 
“ அதன்‌ அர்‌,த்தம்‌ என்ன ? காதில்‌ விழுறகா? இதன்‌ 
அர்த்தம்‌ என்ன ? சொல்லு...” 

ஆனால்‌ பாரபாஸ்‌ அப்படியும்‌ பதில்‌ சொல்லவில்லை. 
கோள்கள்‌ குனிய, தலை தொங்கலிட, எதுவும்‌ சொல்லாமல்‌ 
உட்கார்ச்‌இருக்கான்‌. அவர்கள்‌ எது: செய்தாலும்‌ செய்து 
கொள்ளட்டும்‌. அம்தத்‌ தாலியையும்‌ அவர்கள்‌ எனை 
வேண்டுமானாலும்‌ செய்யட்டும்‌. அவனைப்‌ பார்த்து 
ஆத்திரமும்‌ ஆச்சரியமும்‌ அடைந்தார்கள்‌ அவர்கள்‌, 
இறிஸ்‌,தவனா இவன்‌ ? விடித்‌இிரமாக இருக்கறதே ! எப்படி 
அவன்‌ இறிஸ்‌ தவனாக இருக்கமுடியும்‌? அவன்‌ நட தீைதையைப்‌ 
புரிர்‌துகொள்வ து அவர்களால்‌ முடியாத காரியம்‌. வேறு 
ஒரு மூலையில்‌ எதிலும்‌ கலந்துகொள்ளாமல்‌ உட்கார்க்‌ 
இருந்த ஒரு கிழவனை அணு? அவனிடம்‌ ஏதா சொன்‌ 
னார்கள்‌ அவர்கள்‌. சிறிது நேரம்‌ பேசியபிறகு, கிழவன்‌ 
எழுக்து வந்து பாரபாஸை அணுகினான்‌. 

உருவத்தில்‌ பெரியவன்‌ அவன்‌. ஈல்ல உயரமாகவும்‌ 
இருக்தான்‌. அவன்‌ மார்பு அகலமாக இருந்தது. தலை 
மயிர்‌ அடர்‌, த்தியாக இல்லையே தவிர நீளமாக இருந்தது. 
கம்பீர்யமும்‌, தண்மையும்‌ நிறைந்த பார்வையுடன்‌ பார்த 
தான்‌ அவன்‌. குழர்தையின்‌ கண்கள்போல அவன கண்கள்‌ 
அகன்று அழகாக இருந்தன. வயசின்‌ ஞானம்‌ படைத்‌ 
தவன்‌ அவன்‌ என்பதை கண்களிலுள்ள ஒளி காட்டிற்று, 

வெகுநேரம்‌ பாரபாஸைப்‌ பார்‌ த்துக்கொண்டு கின்றான்‌ 
அவன்‌, பிறகு ஏதோ ஞாபகம்‌ வந்‌. தவன்போல,த்‌ தலையை 


ஆட்டின்‌. 


204 


ரொம்ப நாட்களுக்குமுன்‌ நடந்தது என்றான்‌, 
மன்னிப்புக்‌ கேட்பவன்‌ குரலில்‌. வைக்கோலில்‌ பாரபாஸின்‌ 
முன்‌ உட்கார்க்தான்‌ அவன்‌, 

சுற்றி நெருங்கி நின்ற மற்றவர்கள்‌ ஆச்சரியத்தில்‌ 
மூழுகனார்கள்‌. அவர்களுடைய மதிப்புக்குரிய பிதாவுக்கு 
இந்த பனிதனைத்‌ தெரியுமா ? 


தெரியும்‌ என்று தெரிந்தது. அவனுடன்‌ கிழவன்‌ 
பேச ஆரம்பித்ததுமே அது தெளிவாகிவிட்டது. எப்படி 
யெல்லாம்‌ வாழ்ந்தான்‌ பாரபாஸ்‌ என்று விசாரித்தான்‌ 
கிழவன்‌. தன்‌ வாழ்நாள்‌ சம்பவங்களை பாரபாஸ்‌ 
சொன்னான்‌. எல்லாவற்றையும்‌ சொல்லவில்லை-ழவ 
னுக்கும்‌ புரியும்படியாக அங்கொன்‌ றும்‌ இங்கொன்றுமாகக்‌ 
கொஞ்சம்‌ கொஞ்சம்‌ சொன்னான்‌. இருவரும்‌ வெகுநேரம்‌ 
பேசினார்கள்‌. யாரிடமும்‌ எதுவும்‌ சொல்வதென்பது 
பாரபாஸின்‌ சுபாவத்துக்கு விரோதமான விஷயம்‌ தான்‌. 
எனினும்‌ கிழவன்‌ கேட்ட கேள்விகளுக்கெல்லாம்‌ பதில்‌ 
தக்‌ தான்‌ அவன்‌. அவன்‌ முகத்தைப்போல$வ அனுப 
வதைக்‌ காட்டிய அர்த்‌ கிழவனின்‌ முகம்‌, அவன்‌ 
முகத்திலில்லாத ஒரு அமைதஇயையும்‌ காட்டியது. மூன்‌ 
பார்த்த அதே மாஇரிதான்‌ இன்றும்‌ இருந்தான்‌ 
பற்கள்‌ தான்‌ பல உதிர்ர்துவிட்டன. பழைய மாதிரியே, 
அந்த பாஷையே கான்‌ இன்னமும்‌ பேசினான்‌ அவன்‌. 
ஏசுவின்‌ பெயர்‌ எப்படி அந்தத்‌ தாலியில்‌ வந்தது, 
்‌ எப்படி அடிக்கப்பட்டது என்பதை அந்தக்‌ வன்‌ 
விசாரித்து அறிந்து கொண்டான்‌. என்‌ ரோமாபுரி 
நகருக்கு பாரபாஸ்‌ இலைக்க முயன்ற காரணத்தை 
யும்‌ அவன வீசாரித்து அறிந்துகொண்டான்‌. காப்பாற்ற 
வந்த கடவுள்‌ அதை விரும்பினார்‌ என்று அவன்‌ எண்ணி 


205 


உதவி செய்ய முன்வந்தான்‌. இதைக்‌ கேட்ட கிழவன்‌ 
துயரத்துடன்‌ தன்‌ நரைத்த தலையை ஆட்டினான்‌. கிறிஸ்‌ 
தவர்கள்‌ எப்படி அந்தத்‌ இயை வைக்தறாக்க முடியும்‌ ? 
சீஸர்‌. தான்‌. அதைத்‌ துவக்கிவிட்டு, கிறிஸ்‌ தவர்களை 
அகியசயமாகக்‌ குற்றஞ்‌ சாட்டினான்‌. பாரபாஸ்‌ சஸருக்கு,தீ 
தான்‌ உதவினான்‌--கடவுளுக்கு அல்ல. 

“ இந்த சச்ரவர்த்திக்குத்‌ தான்‌ நீ உ,தவினாய்‌. பெயர்‌ 
அடிக்கப்பட்டிருக்கும்‌ கடவுளுக்கு உதவவில்லை நீ. நீயும்‌ 
அறியாமலே கீ உன்‌ நியாயமான யசமானனுக்குக்தான்‌ 
உதவினாய்‌ ? ௩ம்‌ பிரபுவே அன்பு '' என்று சொல்லிவிட்டு, 
பாரபாஸின்‌ தாலியைத்‌ இருப்பி, அதில்‌ அடித்திருந்த 
பெயரைத்‌ துயரத்துடனும்‌ வருத்‌தத்துடனும்‌ பார்‌,த்தான்‌. 


அதை விட்டுவிட்டுப்‌ பெருமூச்சு விட்டான்‌; 
ஏனென்றால்‌ இது பாரபாஸின்‌ தாலி-௮தை அவன்‌ 
அணியாமல்‌ தப்புவது முடியாத காரியம்‌ என்பதை 
உணர்ந்தான்‌ இழவன்‌. அவனுக்குத்‌ தான்‌ எவ்விதத்‌ 
இலும்‌ உதவி செய்ய முடியாது என்பதையும்‌ உணர்ந்‌ 
தான்‌. பயமும்‌ தனிமையும்‌ ததும்பிய பாரபாஸ்‌ கண்களி 
லிருந்து அவனும்‌ இதை உணர்ந்தான்‌ என்பதைக்‌ கண்டு 
கொண்டான்‌ கிழவன்‌. 

இழவன்‌ அங்கிருந்து எழுந்ததும்‌ மற்றவர்கள்‌ “ யார்‌ 
அவன்‌ ? யார்‌ அவன !'' என்று அவனைக்‌ கேட்டார்கள்‌, 
முதலில்‌ அவர்களுக்குப்‌ பதில்‌ சொல்ல அவன்‌ விரும்ப 
வில்லை, அவர்கள்‌ ஓயாமல்‌ கேட்டதும்‌ தப்ப முடியாமல்‌ 
சொன்னான்‌ : 

ம அவன்‌ பாரபாஸ்‌, நமது பிரபுவுக்குப்‌ பதில்‌ 
சிலுவையிலிருந்து தப்பியவன்‌."” 


206 


அன்னியனைப்‌ பார்த்துப்‌ பார்‌த்து வாயடைத்துப்‌ 
போனார்கள்‌. வேறு எதுவும்‌ இவ்வளவு ஆச்சரியகரமாக 
அவர்களுக்குத்‌ தோன்றியிராது. குசுகுசுவென்று தங்க 
ளுக்குள்‌ முணுமுணுத்துக்‌ கொண்டார்கள்‌, 


“பாரபாஸ்‌ ! 
தப்பிய பாரபாஸா இது ! தப்பியவன்‌ ?" 
அனகை அவர்களால்‌ சரிவரப்‌ புரிர்துகொள்ள 
இயலவில்லை. 


ஆனால்‌ கிழவன்‌ அவர்களை அடக்கினான்‌. 


ப இவன்‌ மஹா துரதிருஷ்டசாலி. உலக வாழ்வில்‌ 
ஆனம்‌ தமே காணாதவன்‌, நாமும்‌ குற்றங்களும்‌ பாவங்களும்‌ 
செய்தவர்கள்‌ தான்‌ / இருந்தும்‌ ஈமது கடவுள்‌ கம்மை 
மன்னித்து ஏற்றுக்கொள்ளவில்லையா ? அவனுக்கு ஒரு 


கடவுள்‌ இல்லை என்பதற்காக அவனைக்‌ குற்றம்‌ சொல்ல 
நரம்‌ யார்‌?” 


அவர்கள்‌ தலை குனிந்தார்கள்‌. இதற்குப்‌ பிறகு 
அவர்கள்‌ பாரபாஸ்‌ பக்கம்‌ இரும்பவும்கூட சங்கோசப்‌ 
பட்டார்கள்‌, அவனிடமிருந்து 
விட்டார்கள்‌. இழெவனும்‌ 
இடத்திற்குப்‌ போனான்‌. 


மெளனமாக ககர்நது 
பெருமூச்சுடன்‌ தன்னுடைய 


பாரபாஸ்‌ மீண்டும்‌ தனியனாக அங்கு உட்காரக்‌ 
இருந்தான்‌. 

அவர்களிடம்‌ கலந்து கொள்ளாமல்‌ தனியாக, 
காளுக்குப்பின்‌ நாள்‌, பல நாட்கள்‌ சிறையிலே கழித்தான்‌ 
பாரபாஸ்‌, அவர்களுடைய பிரார்த்தனை 
கலந்து கொள்ளாமல்‌, பாடுவதைக்‌ கேட்டுக்கொண்டு 
உட்கார்ந்இருக்கான்‌. சாவையும்‌, சாவுக்குப்பின்‌ சொர்க்‌ 
கத்தையும்பற்றி அவர்கள்‌ ,துளவற்ற நம்பிக்கையுடன்‌ 


தங்களில்‌ 


207 


பேசுவதைக்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்தான்‌. தண்டனை 
விதிக்கப்பட்டவுடன்‌ இந்தப்‌ பேச்சு அதிகமாகிவிட்டது. 
அவர்கள்‌ நம்பிக்கை ௮ திகமுள்ளவர்கள்‌. அசைக்கமுடியா த 
நம்பிக்கையுள்ளவர்கள்‌. 

சர்‌ தனையிலாழ்ச்‌ தவனாக இவ்வளவு பேச்சையும்‌ கேட்டுக்‌ 
கொண்டிருந்தான்‌ பாரபாஸ்‌. ஆலிவ்‌ மலையில்‌ தனக்கு 
உப்பும்‌ ரொட்டியும்‌ தந்த ௮க்‌.த மனிதனை ஞாபகம்‌ வந்தது 
பாசபாஸுக்கு--செ த்துப்பிழை தவன்‌ அவன- இப்போது 
கடைசியாக செத்தும்‌ இருப்பான்‌. எல்லையற்ற இருட்டில்‌ 
பல்லிளி,த்துக்‌ கொண்டு டெப்பான்‌ அவன்‌. 

எல்லையற்ற வாழ்வு... 

தான்‌ வாழ்ந்து வாழ்வுக்கு எதாவது அர்துதம்‌ 
உண்டா ? அதில்கூட அவனுக்கு நம்பிக்கை வரவில்லையே, 
ஆனால்‌ ஈம்பிக்கை என்பத அவன்‌ அறியாத விஷயம்‌ ! 
அவன்‌ எப்படி. என்ன நிச்சயமாகச்‌ சொல்ல முடியும்‌ ? 

ஒரு மூலையில்‌ தாடிக்கிழவன்‌ உம்கார்க்து தன்‌ கிறிஸ்‌ 
தவர்களுடன்‌ பேசிக்கொண்டிருந்தான்‌. சில சமயம்‌ 
தலையைக்‌ கையால்‌ தாங்கிக்கொண்டு பேசாமலும்‌ இருக்து 
விடுவான்‌. தன்‌. சொக்க ஊரைப்பற்றி நினைத்துக்‌ 
கொண்டு பொழுதைப்‌ போக்கிக்‌ கொண்டி.ரும்‌.தானோ 
என்னவோ ? அங்கு செத்தால்‌ ஈன்றாயிருக்குமே என்று 
எண்ணிக்கொண்டிரும்தானோ ? ஆனால்‌ அவன்‌ ரோமா 
புரியில்‌ தான்‌ உயிர்விட வேண்டும்‌ 1 தன்‌ பிரபுவை தெருவில்‌ 
பார்த்தபோது '' என்னுடன்‌ வா '' என்று அவர்‌ அழைக்‌ 
தார்‌. முகத்தில்‌ ஒரு அமைதியுடன்‌ எதிர்காலத்தைப்‌ 
பற்றிச்‌ சந்தித்துக்‌ கொண்டிருக்‌ தான்‌, 

இ படியாகக்‌ கடைசியில்‌ அவர்கள்‌ சிலுவையில்‌, 
அறைய அழைத்துச்‌ செல்லப்பட்டார்கள்‌, இருவர்‌ 


208 


இருவராகப்‌ பிணைத்து அழைத்துச்‌ ' சென்றார்கள்‌. 
ஒற்றைப்படை எண்ணிக்கையாதலால்‌ இதிலும்‌ விதியின்‌ 
செய்கை ஸவி௫த்திரமாயிற்று. . பராபாஸ்‌ தனியாகக்‌ 
கடைசியில்‌ அழைத்‌ துச்‌ செல்லப்பட்டான்‌. இப்படி ஈடம்தது 
தும்‌ விசேஷம்‌ தானே / இப்படியேதான்‌ அந்த வரிசைச்‌ 
சிலுவைகளிலும்‌ அவன்‌ சிலுவை ஒரத்தில்‌ கடைசியில்‌ 
அமைந்தது. 


பெரிய கூட்டம்‌ கூடியிருந்தது. எல்லாம்‌ முடிவதற்கு 
வெகு நேரமாயிற்று. சிலுவையில்‌ அமையப்பட்டவர்கள்‌ 
ஒருவருக்கொருவர்‌ ஆறு கல்‌ கூறிக்‌ 
பிரார்த்தனை தங்களைப்‌ 
அற௩்தனர்‌. 


கொண்டும்‌, 
பாடிக்கொண்டும்‌ உயிர்‌ 
பாரபாஸிடம்‌ யாரும்‌ பேசவுமில்லை, 

இருட்டத்‌. தொடங்யெபோது வேடிக்கை பார்க்க 
வந்தவர்கள்‌ போய்விட்டார்கள்‌. தவிரவும்‌ அதற்குள்‌ 
சிலுவையில்‌ அறையப்பட்டவர்கள்‌ எல்லோருமே இறக்து 
விட்டார்கள்‌, 


அங்கு பாரபாஸ்‌ தான்‌ 


கனியாக உயிருடன்‌ 
சிலுவையில்‌ 


தொங்கிக்‌ கொண்டிருக்‌ தான்‌. இன்ன மம்‌ 
உயிர்‌ இருக்‌ தது அவனுக்கு. அவன்‌ ஆயுள்‌ பூராவும 
பயந்து நடுங்கிய சாவு நெருங்கிய)தை உணர்க்‌ ததும்‌ அவன 
சுற்றிச்‌ சூழ்க்‌திருக்த இருட்டைப்‌ பார்த்து, அதனிடம்‌ 
பேசுறா திரி சொன்னான்‌. 


“ என ஆத்மாவை உனக்கு அளித்துவிடுேறன்‌." 
பிறகு அவனும்‌ இறந்து விட்டான்‌. 


Kk 


